தகவல்‌ பெறும்‌ உரிமைச்‌ சட்டம்‌, 2005 
வழிகாட்டி கையேடு 


வெளியீடு : 
பணியாளர்‌ மற்றும்‌ நிருவாகச்‌ சீர்திருத்த ௫.சீ.3) துறை 
தலைமைச்‌ செயலகம்‌, சென்னை - 9 


RIGHT TO 
‘INFORMATION. 


RTI 2005 GUIDE RTI 2005 GUIDE 


தகவல்‌ பெறும்‌ உரிமை சட்டம்‌ - 2005 
கையேடு வழிகாட்டி கையேடு 


தமிழ்நாடு அரசு 


www.Kaniyam.com 2 Free TamilEbooks.com 


மின்னூல்‌ வெளியீடு : htp://FreeTamilEbooks.com 


உரிமை - Creative Commons Attribution Share Alike 4.0 unported 


கிரியேடிவ்‌ காமென்ஸ்‌. எல்லாரும்‌ படிக்கலாம்‌, பகிரலாம்‌. 


பதிவிறக்கம்‌ செய்ய - 


http:;//FreeT amilEbooks.com/ebooks/rti_2005 guide 


அட்டைப்படம்‌ - லெனின்‌ குருசாமி - ஏபாபleninnN@gmail.com 


மின்னூலாக்கம்‌ - ஸ்டாலின்‌ குருசாமி - knightbharathi@gmail.com 


கணியம்‌ அறக்கட்டளை (Kaniyam.com/foundation) 


This Book was produced using LaTeX + Pandoc 


RTI 2005 GUIDE RTI 2005 GUIDE 


மின்னூல்‌ வெளீயீடு 


மின்னூல்‌ வெளியீட்டாளர்‌: htp://freetamilebooks.com 
அட்டைப்படம்‌: லெனின்‌ குருசாமி - ஏபாபlenine@gmail.com 
மின்னூலாக்கம்‌: ஸ்டாலின்‌ குருசாமி - knightbharathiegmail.com 


மின்னூலாக்க செயற்திட்டம்‌: கணியம்‌ அறக்கட்டளை - kaniyam.com/foundation 


Ebook Publication 


Ebook Publisher: http: //freetamilebooks.com 
Cover Image: Lenin Gurusamy - guruleninne@gmail.com 
Ebook Creation: Stalin Gurusamy - knightbharathiegmail.com 


Ebook Project: Kaniyam Foundation - kaniyam.com/foundation 


www.Kaniyam.com 5 Free TamilEbooks.com 


பொருளடக்கம்‌ 


தகவல்‌ பெறும்‌ உரிமைச்சட்டம்‌, 2005 வழிகாட்டி கையேடு . .... 9 
2. சட்டத்தின்‌ நோக்கங்கள்‌ . . . ...................; 10 
3. மாநில தகவல்‌ ஆணையம்‌ .................... 11 

4. பொது தகவல்‌ அலுவலர்‌ மற்றும்‌ உதவி பொது தகவல்‌ 
அலுவலர்‌ நியமனம்‌ . . 11 

5 தகவல்‌ பெறுவதற்கான வேண்டுகோள்‌ செய்யப்படுதல்‌ 
க ரிமுவ்‌ சல்லிக்‌ ஆ வம்‌. மது இலி 11 
6. தகவல்‌ பெறுவதற்கான மாதிரி கடிதப்‌ படிவம்‌. ......... 12 
7. கோரிக்கையின்‌ மீதான நடவடிக்கைகள்‌ . . ........... 14 
உடடடபணங்கள்‌! 3.3 உடல்‌ கல எ உ உழ எல எழு எல்‌ ஓல லத 16 

9. தகவலினை வெளியிடுவதிலிருந்து விலக்களிப்பு (சட்டப்பிரிவு 
இல்லத அலைக்‌ அகலும்‌ அதவது கத்த ட 18 

10. தகவல்‌ வெளியிடுவதிலிருந்து விலக்களிக்கப்பட்ட 
பகுதியிலிருந்து பிரித்தளித்தல்‌ (சட்டப்பிரிவு 10) . . . . . 20 
11. விலக்களிக்கப்பட்ட அரசு அல்லது அரசு சார்ந்த அலுவலகங்கள்‌ 21 
12. மூன்றாம்‌ தரப்பினரின்‌ தகவல்‌ . . a3 

12 மாநில தகவல்‌ ஆணையத்தின்‌ கடமைகள்‌ மற்றும்‌ 
அதிகம ௫ வலவ கல்‌ ர ர ர ரர ட 24 
14. மேல்முறையீடு (பிரிவு (19) .................... 27 
16. தண்டனைகள்‌ (பிரிவு-20) . . . . 29 
17.தகவல்‌ பெறுவதற்கான வரைபட விளக்கம்‌ . ........... 31 
இணைப்புகள்‌ அ. தமிழ்‌ நாடு தகவல்‌ ஆணையம்‌ .......... 32 
FREETAMILEBOORS COT 2 2-2 உள்‌ கல எட்ட லில ஓல்டு ல்க ஓல்டு 44 
கணியம்‌ அறக்கட்டளை .. “கல்லுல கலில்‌ மில்லில்‌ 54 
ந்த்‌. ௮ அட்லஸ்‌ வல்ல ஆ உண்டல்‌ உல்‌ ஜவக; இட்டு பனு பேல ல்‌ நலல டு 


RTI 2005 GUIDE RTI 2005 GUIDE 


பணியாளர்‌ (ம) நிர்வாகச்‌ சீர்திருத்தத்‌ துறை, 
தலைமைச்‌ செயலகம்‌, 
சென்னை - 600 009 


தி.ஸ்ரீ. ஸ்ரீதர்‌, இ.ஆ.ப., 


சிறப்பு ஆணையர்‌ மற்றும்‌ அரசுச்‌ செயலாளர்‌ 


முகவுரை 

2005-ம்‌ ஆண்டு தகவல்‌ பெறும்‌ உரிமைச்சட்டம்‌, சனநாயக அடிப்படையில்‌, 
பொதுமக்களுக்கு அரசின்‌ செயல்பாடுகளை தெரிந்து கொள்வதற்கும்‌, அதற்குரிய 
தகவல்களைப்‌ பெறவும்‌ 15.06.2006 முதல்‌ மைய அரசின்‌ சட்டமாக உருவாக்கப்பட்டு, அனைத்து 
மாநில அரசுகளும்‌ அச்சட்டத்தின்கீழ்‌ பொதுமக்கள்‌ கோரும்‌ தகவல்களை அளிக்க 
காலவரையரை நிர்ணயித்து, அத்தகவல்களை அளிக்கவேண்டுமெனவும்‌, அதேநேரத்தில்‌ 
இச்சட்டப்பிரிவு 26(2ன்‌ கீழ்‌ ஒவ்வொரு அரசும்‌ இச்சட்டம்‌ . இயற்றப்பட்ட பதினெட்டு 
திங்களுக்குள்‌ அந்தந்த மாநில ஆட்சிமொழியின்‌ கீழ்‌ ஒரு வழிகாட்டி நூல்‌ வெளியிடப்பட 
வேண்டும்‌ எனவும்‌ வகுத்துள்ளது. 


2. "2005 ஆம்‌ ஆண்டு தகவல்‌ பெறும்‌ உரிமைச்‌ சட்டத்தை கண்காணித்தல்‌ 
மற்றும்‌ செயல்படுத்துதல்‌" குறித்த பொருள்‌ பணியாளர்‌ மற்றும்‌ நிர்வாகச்சீர்திருத்தத்துறைக்கு 
21.11.2006 அன்று பொதுத்துறையிலிருந்து மாற்றப்பட்டது. அதற்கிணங்க, இந்நூல்‌ 
தயாரிக்கப்பட்டு, துறை அலுவலர்களும்‌ பொதுமக்களும்‌ பயனுறுமாறு வெளியிடப்பட்டுள்ளது. 
இக்கையேடு, இச்சட்டம்‌ மற்றும்‌ விதிகளுக்கு உட்பட்டு தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்நூல்‌, சட்டம்‌ 
மற்றும்‌ விதிகளுக்கு மாற்று அன்று. இதனை சீரிய முறையில்‌ பயன்படுத்தி பொதுமக்கள்‌ 
கோரும்‌ தகவலினை உரிய நேரத்தில்‌ வழங்கி மற்றும்‌ துறைசார்ந்த தகவலினை உடனுக்குடன்‌ 
கணினி மூலம்‌ பதிவு செய்வதால்‌ அத்தகவலினை இணைய தளத்திலிருந்து பொதுமக்கள்‌, 
உயர்‌ அலுவலர்கள்‌, மற்றும்‌ ஏனைய அலுவலர்கள்‌ எளிதில்‌ பெற இயலும்‌. ஆகவே 
துறைச்செயலாளர்கள்‌, துறைத்தலைவர்கள்‌, மாவட்ட ஆட்சியாளர்கள்‌ அனைவரும்‌ 
இந்நூலினை பயன்படுத்தியும்‌, கணினி மூலம்‌ தகவலினை அவ்வப்போது ஏற்படும்‌ 
மாற்றங்களையும்‌ பதிவு செய்யவும்‌ வேண்டுகிறேன்‌. 


3. இந்நூல்‌ பற்றிய தங்களது மேலான கருத்துக்களை பணியாளர்‌ (ம) நிர்வாக 
சீர்திருத்தத்‌ (நி. சீ. 3) துறைக்கு தெரிவிக்க ட 


5.12 
ள்‌ ஸீ. Met இஆய/6 197 
சிறப்பு ஆணையர்‌ (ம) செயலாளர்‌ 


www.Kaniyam.com 7 பணியாளர்‌ (0 நறு பய்‌ 
சென்னை 60 


RTI 2005 GUIDE RTI 2005 GUIDE 


தலைமைச்‌ செயலகம்‌ 


ஆற்காடு நா. வீராசாமி 
சென்னை - 600 009 


மின்சாரத்‌ துறை அமைச்சர்‌ 


ள்‌ 03.2007 


2005 ஆம்‌ ஆண்டு தகவல்‌ அறியும்‌ உரிமைச்‌ சட்டம்‌ என்ற இச்சட்டம்‌ பின்வரும்‌ உயரிய 
நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்டு 15.06.2005 குடியரசுத்தலைவரின்‌ ஒப்புதலைப்பெற்று, 
22.10.2005 அன்று முதல்‌ அமலாக்கப்பட்டது; 


(1) பொதுமக்கள்‌ அரசின்‌ செயல்பாடுகளை ஒளிவுமறைவின்றி தெரிந்து 

கொள்ளுதல்‌ 

2)  அரசுத்துறைகளிலிருந்து தகவல்‌ பெறுதல்‌ 

(3) இச்சட்டத்தை நிறைவேற்ற மாநில தகவல்‌ ஆணையத்தை நிறுவுதல்‌. 

2. "2005 ஆம்‌ ஆண்டு தகவல்‌ அறியும்‌ உரிமைச்சட்டத்தைக்‌ கண்காணித்தல்‌ மற்றும்‌ 
செயல்படுத்துதல்‌" குறித்த பொருள்‌ பொதுத்துறையிலிருந்து பணியாளர்‌ மற்றும்‌ நிர்வாகச்‌ 
சீர்திருத்தத்துறைக்கு 21.11.2006 ஆம்‌ நாள்‌ அன்று மாற்றப்பட்டது. 2005 ஆம்‌ ஆண்டு தகவல்‌ 
அறியும்‌ உரிமைச்சட்டத்தை நடைமுறைப்படுத்தவும்‌, கண்காணிக்கவும்‌, தமிழ்நாட்டில்‌ மாநில 
தகவல்‌ ஆணையம்‌ உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இச்சட்டத்தின்படி அனைத்து 
மாநில அரசுகளும்‌ இச்சட்டத்தின்‌ கீழ்‌ பொது மக்கள்‌ கோரும்‌ தகவல்க்ளை அளிக்க 
காலவரையறையை நிர்ணயித்து தகவல்களை அளிக்க வேண்டுமெனவும்‌, இச்சட்டத்தின்‌ 
பிரிவு 26(2ன்‌ கீழ்‌ ஒவ்வொரு அரசும்‌ இச்சட்டம்‌ இயற்றப்பட்டு பதினெட்டு திங்களுக்குள்‌ 
அந்தந்த மாநில ஆட்சி மொழியில்‌ ஒரு வழிகாட்டி நூல்‌ வெளியிடப்பட வேண்டுமெனவும்‌ 
வகுக்கப்பட்டுள்ளது. 

3. இதனடிப்படையில்‌, வழிகாட்டி கையேடு எனும்‌ இந்நூல்‌ உருவாக்கப்பட்டுப்‌ 
பொதுமக்களும்‌, துறை அலுவலர்களும்‌ பயன்பெறுமாறு வெளியிடப்பட்டுள்ளது. இக்கையேடு 
நூல்‌ 2005ஆம்‌ ஆண்டு தகவல்‌ அறியும்‌ உரிமைச்‌ சட்டத்தின்‌ விதிகளுக்கு உட்பட்டு 
உருவாக்கப்பட்டுள்ளது. இக்கையேட்டு நூலினை நல்ல முறையில்‌ பொது மக்கள்‌ பயன்படுத்தித்‌ 
தகவல்‌ பெறவும்‌, அவ்வாறு பொதுமக்கள்‌ கோரும்‌ தகவலினை உரிய காலவரையறைக்குள்‌ 
வழங்கவும்‌ வழிகாட்டும்‌ நெறிமுறைகள்‌ ஏற்றவாறு அமைக்கப்பட்டுள்ளன. 

4. இக்கையேட்டு நூலினை பொதுமக்கள்‌ மென்மேலும்‌ பயன்பெறவும்‌ விரைவில்‌ 
தகவலினைப்‌ பெறவும்‌ துறைகள்‌ சார்ந்த தகவலினை உடனுக்குடன்‌ கணினி மூலம்‌ பதிவு 
செய்வதின்‌ மூலம்‌ இணையதளத்தின்‌ வாயிலாக பொதுமக்கள்‌, அலுவலர்கள்‌ மற்றும்‌ 
ஏனையோர்‌ வேண்டிய தகவல்களைப்‌ பெற்றிட ஏதுவாகும்‌. எனவே துறைச்செயலாளர்கள்‌, 
துறைத்தலைவர்கள்‌ மற்றும்‌ மாவட்ட ஆட்சியர்கள்‌ அனைவரும்‌ கணினியின்‌ மூலமாகவும்‌, 
தகவல்களைப்‌ பொது மக்கள்‌ பெறும்‌ பொருட்டு தகவல்களில்‌ அவ்வப்போது ஏற்படும்‌ 
மாற்றங்களையும்‌ உட்படுத்தி (பறating the changes) பதிவு செய்திட வேண்டுகிறேன்‌. 


5. இக்கையேட்டு நூலைப்பற்றிய மேலான ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள்‌ 


வரவேற்கப்படுகின்றன. 
ஹா 4 


டு 


www.Kaniyam.com 8 (மதன்‌ 1145221721 வயிறு 


RTI 2005 GUIDE RTI 2005 GUIDE 


தகவல்‌ பெறும்‌ உரிமைச்சட்டம்‌, 2005 வழிகாட்டி கையேடு 


முன்னுரை : 

ஆசியக்‌ கண்டத்திலேயே மிகப்‌ பெரிய குடியரசு நாடான இந்தியா, 
தனது மக்களின்‌ உரிமைகளைப்‌ பரிபூரணமாக பேணிக்‌ காக்க இந்திய 
அரசியல்‌ அமைப்புச்‌ சட்டத்தை உருவாக்கியது. மக்களாட்சியில்‌ அரசு 
மற்றும்‌ அரசைச்‌ சார்ந்த அலுவலகங்களின்‌ செயல்பாடுகளை பொது 
மக்கள்‌ ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக தெரிந்து கொள்வது 
மிகவும்‌ அவசியமாகும்‌. இந்த நோக்கத்தை எய்துவதற்கும்‌, குடிமக்கள்‌ 
ஒவ்வொருவரும்‌, அரசு (அல்லது) அரசு சார்ந்த அலவலகங்களிடமிருந்து 
தகவல்‌ பெறுவதற்கும்‌ ஏதுவாக தகவல்‌ பெறும்‌ உரிமைச்சட்டத்தினை 
நடைமுறைப்படுத்துவது காலத்தின்‌ கட்டாயமாகும்‌. தகவல்‌ பெறும்‌ 
உரிமைச்சட்டம்‌ தமிழகத்திற்கு புதியதல்ல. அரசின்‌ செயலாற்றல்‌ 
வெளிப்படையாக இருக்க வேண்டும்‌ என்ற உயரிய எண்ணத்துடன்‌, 
தமிழக அரசு 1997ஆம்‌ ஆண்டு, மே திங்கள்‌ 4ம்‌ நாளே தமிழ்நாடு தகவல்‌ 
பெறுவதற்கான உரிமைச்சட்டத்தினை வெளியிட்டது. தற்போது, தகவல்‌ 
பெறும்‌ உரிமைச்சட்டம்‌ 2005-ஐ, ஜம்மு-காஷ்மீர்‌ மாநிலம்‌ நீங்கலாக நாட்டின்‌ 
அனைத்து மாநிலங்களிலும்‌, அக்டோபர்‌ மாதம்‌ 2005-ல்‌ முழுமையாக 
நடைமுறைப்படுத்த, மத்திய அரசால்‌ சட்டம்‌ வெளியிடப்‌ பட்டுள்ளது. 
அரசு அதிகாரிகளிடமிருந்து தகவல்களை பெறும்‌ உரிமையை அடிப்படை 
உரிமையாக மக்களுக்கு வழங்கும்‌ வகையில்‌ இச்சட்டம்‌ உள்ளது. எனவே 
அரசு அலுவலகங்கள்‌ ஒவ்வொன்றின்‌ செயல்‌ திறனிலும்‌, வெளிப்படையான 
நிலை, செயலாற்றுபவர்களிடையே பொறுப்புடமையை மேம்படுத்துதல்‌ 
மற்றும்‌ அரசு மற்றும்‌ அரசு சார்ந்த அலுவலங்களின்‌ கட்டுப்பாட்டிலுள்ள 
தகவல்களை குடிமக்கள்‌ ஒவ்வொருவரும்‌ பெற்றுக்கொள்ள வழி செய்யும்‌ 


சட்டமே தகவல்‌ பெறும்‌ உரிமைச்சட்டம்‌ 2005 ஆகும்‌. 


(Punlished in Tamil Nadu Government Gazette Extraordinary, dt.12.07.2005, Pages 
149-170) 


2005 ஆம்‌ ஆண்டின்‌ தகவல்‌ பெறும்‌ உரிமைச்சட்டத்தின்‌ கண்காணித்தல்‌ 


www.Kaniyam.com 9 Free TamilEbooks.com 


RTI 2005 GUIDE RTI 2005 GUIDE 


மற்றும்‌ செயலாக்கம்‌ தொடர்பான பொருள்‌ பொதுத்துறையிலிருந்து, 
பணியாளர்‌ மற்றும்‌ நிருவாக சீர்திருத்தத்துறைக்கு அரசாணை நிலை 
எண்‌.1365, நாள்‌. 21.11.2006ன்‌ மூலம்‌ மாற்றப்பட்டுள்ளது. இத்துறையில்‌, 
தகவல்‌ பெறும்‌ உரிமைச்சட்டத்தின்‌ செயலாக்கம்‌ மற்றும்‌ நிருவாகம்‌, 
அதன்‌ தொடர்புடைய அறிவுரைகள்‌, ஆணைகள்‌, விளக்கங்கள்‌ 
வழங்கப்படுகின்றன. இச்சட்டம்‌ தொடர்பாக ஏதேனும்‌ விளக்கம்‌ அல்லது 
தெளிவுரை வேண்டின்‌ பணியாளர்‌ மற்றும்‌ நிருவாக சீர்திருத்தத்துறை 
(நி.சீ.3) என்ற பிரிவிலிருந்து உரிய தகவலைப்பெறலாம்‌. பணியாளர்‌ 
மற்றும்‌ நிருவாக சீர்திருத்தத்துறையின்‌ சிறப்பு ஆணையாளர்‌ மற்றும்‌ 
அரசு செயலாளர்‌ அவர்கள்‌ இச்சட்டத்தின்‌ மாநில ஒருங்கிணைப்பு 
அலுவலர்‌ (STATE NODAL OFFICER) ஆவார்‌. இச்சட்டத்தின்‌ கண்காணித்தல்‌ 
மற்றும்‌ செயலாக்கத்திற்காக துணைச்செயலாளர்‌ (த.பெ.உ.ச.) மற்றும்‌ 
சார்புச்செயலாளர்‌ (த.பெ.உ.ச.) ஆகியோர்‌ தனியே நியமிக்கப்பட்டுள்ளனர்‌. 


2. சட்டத்தின்‌ நோக்கங்கள்‌ 
ப அரசு அலுவலகங்கள்‌ ஒவ்வொன்றின்‌ செயல்பாட்டிலும்‌ 
வெளிப்படையான 
ஒளிவுமறைவற்ற நிலையைக்‌ கொண்டு வருதல்‌; 


ப அரசு மற்றும்‌ அரசு சார்ந்த அலுவலகங்களில்‌ 
செயலாற்றுபவர்களிடையே 


பொறுப்புடமையை மேம்படுத்துதல்‌; 


ப்‌ அரசு மற்றும்‌ அரசு சார்ந்த அலுவலகங்களின்‌ செயலாற்றல்‌ குறித்த 
தகவல்களைப்‌ பெற விரும்பும்‌ குடி மக்களுக்கு, அதை அளிக்க வகை 
செய்வதோடு, ஊழலை ஒழித்தல்‌; 

ப அரசு மற்றும்‌ அரசு சார்ந்த அலுவலகங்களைப்‌ பொறுப்புடையதாக 
ஆக்குவதோடு உள்ளார்ந்த தகவல்களின்‌ ரகசியத்தைக்‌ கட்டிக்‌ காத்தல்‌. 


www.Kaniyam.com 10 FreeTamilEbooks.com 


RTI 2005 GUIDE RTI 2005 GUIDE 


3. மாநில தகவல்‌ ஆணையம்‌ 


தகவல்‌ பெறும்‌ உரிமைச்சட்டம்‌ 2005, பிரிவு 15ன்படி தமிழ்நாடு 
மாநில தகவல்‌ ஆணையம்‌ உருவாக்கப்பட்டு, அவ்வாணையம்‌, ஒரு 
மாநில தலைமைத்‌ தகவல்‌ ஆணையர்‌ மற்றும்‌ இரண்டு மாநில தகவல்‌ 
ஆணையர்களின்‌ கீழ்‌ 07.10.2005 முதல்‌ இயங்கி வருகிறது. 


(அரசு ஆணை (நிலை) எண்‌.988, பொதுத்‌ துறை, நாள்‌ 07.10.2005) 


4. பொது தகவல்‌ அலுவலர்‌ மற்றும்‌ உதவி பொது தகவல்‌ அலுவலர்‌ நியமனம்‌ 


இச்சட்டம்‌ பிரிவு 5, உட்பிரிவு (1)ன்படி, தகவலுக்காக விண்ணப்பிக்கும்‌ 
நபர்களுக்கு, தகவல்‌ அளிக்க ஏதுவாக, ஒவ்வொரு அலுவலகங்களிலும்‌, 
பொது தகவல்‌ அலுவலர்கள்‌ பணியமர்த்தப்‌ பட்டுள்ளனர்‌. மேலும்‌ 
உட்பிரிவு உன்படி தகவல்‌ கோரும்‌ விண்ணப்பங்களை அல்லது 
மேல்முறையீடுகளைப்‌ பெற்று, அவற்றை பிரிவு 19, உட்பிரிவு 1-ன்படி பொது 
தகவல்‌ அலுவலருக்கோ அல்லது மாநில தகவல்‌ ஆணையத்திற்கோ அனுப்பி 
வைப்பதற்காக அலுவலர்‌ ஒருவர்‌ ஒவ்வொரு உட்கோட்ட அல்லது உள்மாவட்ட 
நிலையில்‌ உதவி பொதுத்தகவல்‌ அலுவலராகப்‌ பணியமர்த்தப்பட்டுள்ளார்‌. 
(தலைமைச்‌ செயலகம்‌, துறைத்தலைவர்‌ அலுவலகங்கள்‌ மற்றும்‌ மாவட்ட 
ஆட்சித்தலைவர்‌ அலுவலகங்களில்‌ தகவல்‌ பெறுவதற்காக பொது தகவல்‌ 
அலுவலர்‌, மேல்முறையீட்டு அலுவலர்‌ போன்றவர்களின்‌ அஞ்சல்‌ முகவரி, 


தொலைபேசி எண்‌, நிகரி எண்‌ போன்றவைகள்‌ அட்டவணையில்‌ 


கொடுக்கப்பட்டுள்ளன. 


5 தகவல்‌ பெறுவதற்கான வேண்டுகோள்‌ செய்யப்படுதல்‌ வேண்டிய முறை 
॥ இச்சட்டப்‌ பிரிவு என்படி, தகவல்‌ பெற விரும்பும்‌ நபர்‌, ஆங்கிலம்‌ அல்லது 
தமிழ்மொழியில்‌, எழுத்து வடிவிலோ அல்லது மின்னணு வழியிலோ, 


உரிய 


www.Kaniyam.com 11 FreeTamilEbooks.com 


RTI 2005 GUIDE RTI 2005 GUIDE 


அலுவலகத்திலுள்ள பொது தகவல்‌ அலுவலர்‌ அல்லது உதவி பொது 
தகவல்‌ அலுவலர்களிடத்தில்‌ விண்ணப்பிக்க வேண்டும்‌. அதனுடன்‌, 
இதற்கான 

இன்றைய கட்டணமான ரூபாய்‌ 10/- (ரூபாய்‌ பத்து மட்டும்‌ பணமாகவோ 
வரைவோலையாகவோ அல்லது அரசு கருவூல சீட்டு மூலமாகவோ, 
அந்த அலுவலகத்தில்‌ செலுத்த வேண்டும்‌. விண்ணப்பதாரர்‌ தன்னால்‌ 
கோரப்படும்‌ 

தகவலின்‌ விவரங்களைக்‌ குறிப்பிட்டு விண்ணப்பிக்க வேண்டும்‌. 
அவ்வாறு எழுத்து வடிவில்‌ விண்ணப்பம்‌ செய்ய முடியாதவிடத்து, அதனை 
எழுத்து வடிவில்‌ கொணர்ந்திட தகுந்த, எல்லா உதவிகளையும்‌ பொது தகவல்‌ 
அலுவலர்‌ அல்லது உதவி பொது தகவல்‌ அலுவலர்‌ செய்திட வேண்டும்‌; 

ப தகவலுக்காக விண்ணப்பம்‌ செய்கிற விண்ணப்பதாரர்களிடமிருந்து 

அந்த 

தகவலைக்‌ கோருவதற்கான காரணத்தைக்‌ கேட்டல்‌ கூடாது. மேலும்‌, 
அவரை 

தொடர்பு கொள்வதற்காக தேவையான விவரங்களைத்‌ தவிர, தனிப்பட்ட 
சொந்த விவரங்கள்‌ எவற்றையும்‌ தகவல்‌ பெற விரும்புபவர்களிடமிருந்து 
கோருதல்‌ கூடாது. 

ப ஒரு தகவலுக்காக அரசு மற்றும்‌ அரசு சார்ந்த அலுவலகம்‌ ஒன்றிடம்‌ 

விண்ணப்பம்‌ செய்யப்படுகிறவிடத்து, அந்தத்‌ தகவல்‌; 

(அ) பிரிதொரு அரசு அல்லது அரசு சார்ந்த அலுவலகங்களில்‌ 
வைத்திருக்கப்பட்டதாக; 

அல்லது 


(ஆ) அதன்‌ உறு பொருள்‌ பிறிதொரு அரசு மற்றும்‌ அரசு சார்ந்த 
அலுவலகங்களின்‌ செயற்‌ பணிகளுடன்‌ மிக நெருங்கிய தொடர்புடையதாக 


இருக்குமிடத்து, 


www.Kaniyam.com 12 FreeTamilEbooks.com 


RTI 2005 GUIDE RTI 2005 GUIDE 


அந்த விண்ணப்பத்தினை அல்லது அதன்‌ உரிய பகுதியை சம்மந்தப்பட்ட 
அலுவலகங்களுக்கு மாற்றல்‌ செய்து, அத்தகைய மாற்றல்‌ குறித்து 
விண்ணப்பதாரருக்கு உடனடியாக தெரிவிக்கப்படல்‌ வேண்டும்‌. இதனை 
இயன்ற அளவு விரைவாக செய்திடல்‌ வேண்டும்‌. எந்நேர்விலும்‌ அந்த 
விண்ணப்பம்‌ பெறப்பட்ட தேதியிலிருந்து ஐந்து நாட்களுக்குமிகைபடாமல்‌ 


செய்யப்படவேண்டும்‌. 


6. தகவல்‌ பெறுவதற்கான மாதிரி கடிதப்‌ படிவம்‌. 

(இதைக்‌ கேட்கும்‌ தகவலுக்கேற்ப மற்றும்‌ சூழலுக்கேற்ப 
மாற்றிக்கொள்ளலாம்‌) 

அனுப்புநர்‌ 

(விண்ண ப்பதாரரின்‌ பெயரும்‌, முகவரியும்‌ குறிப்பிடவேண்டும்‌) 

பெறுநர்‌ 


(உரிய அலுவலகத்தின்‌ பொதுத்தகவல்‌ அலுவலர்‌/ உதவி பொதுத்தகவல்‌ 
அலுவலர்‌ முகவரி குறிப்பிடப்பட வேண்டும்‌) 


ஐயா/அம்மையீர்‌, 


தயவு செய்து கீழ்கண்ட தகவல்களை கொடுக்கவேண்டி 
கேட்டுக்கொள்கிறேன்‌. 


தகவல்‌ விவரம்‌ 


2.நான்‌ கீழ்கண்ட ஆவணங்களை பார்வையிட அனுமதிக்க 
வேண்டுகிறேன்‌. (பார்வையிட விரும்பும்‌ ஆவணங்கள்‌ ) 


3.எனக்கு கீழ்கண்ட ஆவணங்களின்‌ படிகளை கொடுக்குமாறு வேண்டி 


கேட்டுக்கொள்கிறேன்‌. 


(ஆவணங்களின்‌ விவரம்‌) 


www.Kaniyam.com 13 FreeTamilEbooks.com 


RTI 2005 GUIDE RTI 2005 GUIDE 


4.நான்‌ தகவல்‌ அறியும்‌ கட்டணங்கள்‌ செலுத்தியுள்ளேன்‌, அதன்‌ 
விவரங்கள்‌ கீழ்வறுமாறு 


கட்டணம்‌ செலுத்தியதற்கான சான்றுகளை இணைத்துள்ளேன்‌. 

5.எனக்கு மேற்கண்ட தகவல்கள்‌ | ஆவணங்கள்‌ அவசரமாக 
தேவைப்படுகின்றன. விரைவில்‌ எனக்கு கொடுக்க ஆவன செய்யுமாறு 
கேட்டுக்கொள்கிறேன்‌. 

இடம்‌ 

நாள்‌ 


விண்ணப்பதாரர்‌ கையொப்பம்‌ 


7. கோரிக்கையின்‌ மீதான நடவடிக்கைகள்‌ 
ப்‌ கோரிக்கை பெற்ற 30 நாட்களுக்குள்‌ விண்ணப்பதாரருக்கு தகவல்‌ 
அளிக்க 
வேண்டும்‌ அல்லது விண்ணப்பதாரரின்‌ கோரிக்கையை ஏற்க 
மறுக்குமிடத்து, 
தகவல்‌ பெறும்‌ உரிமை சட்டம்‌ 2005, பிரிவுகள்‌ 8 மற்றும்‌ 9ல்‌ குறிப்பிட்ட 
ஏதேனும்‌ ஒரு பொருத்தமான காரணத்தைச்‌ சுட்டிக்காட்டி நிராகரிக்க 
வேண்டும்‌. 
ப கோரப்பட்ட தகவலானது, ஒருவருடைய உயிர்‌ அல்லது சுதந்திரம்‌ 
பொடு தொடர்புடையதாகயிருப்பின்‌, அதற்கான கோரிக்கை பெறப்பட்ட 
48 மணி நேரத்திற்குள்‌, தகவல்‌ அளிக்கப்படுதல்‌ வேண்டும்‌. 
ப குறித்துரைக்கப்பட்ட கால கெடுவிற்குள்‌ கோரப்பட்ட தகவலின்‌ பேரில்‌ 
முடிவு 
எதனையும்‌ அளிக்க தவறுமிடத்து, சம்மந்தப்பட்ட பொது தகவல்‌ அலுவலர்‌, 
அக்கோரிக்கையினை ஏற்க மறுத்ததாகவே கருதப்படும்‌. 


www.Kaniyam.com 14 FreeTamilEbooks.com 


RTI 2005 GUIDE RTI 2005 GUIDE 


ப கோரிக்கையின்‌ மீது தகவல்‌ அளித்தல்‌ குறித்து முடிவு எடுக்குமிடத்து, 
பொதுத்தகவல்‌ அலுவலர்‌ அந்த தகவல்‌ அளிப்பதற்கான 
கூடுதலான கட்டணம்‌ ஏதேனுமிருப்பின்‌, அதைச்‌ செலுத்தக்‌ கோரி 
விண்ணப்பதாரருக்கு தெரிவிக்க 
வேண்டும்‌. 

ப இந்த விவரத்தினை அனுப்புவதற்கும்‌, கூடுதலான கட்டணத்தை 
செலுத்துவதற்கும்‌ இடையே உள்ள காலத்தினை ஏற்கெனவே 
குறிப்பிடப்பட்ட 30 நாட்கள்‌ கால அளவையில்‌ சேர்த்துக்‌ 
கொள்ளக்கூடாது. 

ப மேல்‌ முறையீட்டு அலுவலர்‌, மேல்‌ முறையீட்டிற்கான காலக்கெடு, 
அதனை 
செயல்படுத்த வேண்டிய முறை மற்றும்‌ விதிக்கப்பட்ட கட்டணங்கள்‌ 

உள்ளடங்கிய விவரங்களை, முடிவின்‌ மீதான மறு ஆய்விற்காக, 
மனுதாரருக்கு அளித்தல்‌ வேண்டும்‌. 

ப்‌ மனுதாரர்‌ புலன்‌ சார்ந்த ஊனமுற்றவராக இருக்குமிடத்து, பொது 
தகவல்‌ அலவலர்‌, அவருக்கு ஆவணங்கள்‌ உள்ளிட்ட அனைத்து 
தகவல்களையும்‌ பார்வையிடுவதற்கு உரிய உதவிகள்‌ அளித்தல்‌ 
வேண்டும்‌. 

ப தகவல்கள்‌ அச்சடிக்கப்பட்ட படிவத்தில்‌ அல்லது மின்னணு 
படிவத்தில்‌ இருக்குமிடத்து, அதற்காக நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை 
விண்ணப்பதாரர்‌ 
செலுத்துதல்‌ வேண்டும்‌. 

ப மேற்கூறிய கட்டணங்கள்‌ அனைத்தும்‌, நியாயமாக இருப்பதோடு 
மட்டுமல்லாமல்‌, மனுதாரர்‌ வறுமைக்கோட்டிற்குக்‌ கீழுள்ள நபராக 
இருக்குமிடத்து, மேற்கூறிய அனைத்து கட்டணங்களையும்‌ 
அவரிடமிருந்து வசூலிக்கக்‌ கூடாது. 


ப பொது தகவல்‌ அலுவலர்‌, குறிப்பிட்ட கால கெடுவிற்குள்‌ தகவலை 


www.Kaniyam.com 15 Free TamilEbooks.com 


RTI 2005 GUIDE RTI 2005 GUIDE 


அளிக்க 
தவறுமிடத்து, தகவல்‌ பெறும்‌ உரிமைச்சட்டம்‌ 2005, பிரிவு 7 உட்பிரிவு 
5ன்படி 
நிர்ணயிக்கப்பட்ட கட்டணமின்றி, விண்ணப்பதாரருக்கு அந்த தகவலை 
அளிக்க 
வேண்டும்‌. 
ப மனுதாரரின்‌ கோரிக்கையின்‌ மீது தகவல்‌ அளிக்க முடிவெடுக்கும்‌ 
முன்னர்‌, பொது தகவல்‌ அலவலர்‌, இச்சட்டத்தின்‌ பிரிவு 11ன்‌ கீழ்‌ உட்பட்டு, 
மூன்றாம்‌ தரப்பினரால்‌ செய்யப்பட்ட முறையீட்டினையும்‌ கவனத்தில்‌ 


கொள்ளுதல்‌ வேண்டும்‌. 

ப மனுதாரரின்‌ விண்ணப்பத்தினை நிராகரிக்குமிடத்து, 
விண்ணப்பதாரருக்கு பொதுத்‌ தகவல்‌ அலுவலர்‌ கீழ்க்கண்ட 
தகவல்களையும்‌ தெரிவித்தல்‌ வேண்டும்‌: 

1. விண்ணப்பத்தினை மறுப்பதற்கான காரணங்கள்‌; 

2. அவ்வாறு நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து மேல்முறையீடு எந்த கால 

கெடுவிற்குள்‌ செய்யப்பட வேண்டும்‌; 

3. மேல்‌ முறையீட்டு அலுவலர்‌ குறித்த விவரங்கள்‌. 

ப அரசின்‌ பாதுகாப்பிற்கு குந்தகம்‌ விளைவிக்கும்‌ தகவல்கள்‌ மற்றும்‌ வள 
ஆதாரங்களை திசை திருப்பக்கூடிய தகவல்களைத்‌ தவிர, ஏனைய 
தகவல்களை, அதற்குரிய சாதாரண படிவத்திலேயே வழங்கலாம்‌. 


8. கட்டணங்கள்‌ 
ப தகவல்‌ உரிமை சட்டம்‌ 2005, நியாயமான விண்ண ப்பக்‌ கட்டணம்‌ 
நிர்ணயிக்கப்பட வேண்டுமென்று கூறுகிறது. மேலும்‌, தகவல்‌ 
அளிப்பதற்கான கூடுதலான கட்டணம்‌ தேவைப்பட்டால்‌, எவ்வாறு 


அத்தொகைக்‌ கணக்கிடப்பட்டு அக்கட்டணம்‌ எட்டப்பட்டது என்று 


www.Kaniyam.com 16 Free TamilEbooks.com 


RTI 2005 GUIDE RTI 2005 GUIDE 


சுட்டிக்காட்டி, எழுத்துருவில்‌ விண்ணப்பத்தாரருக்கு தெரிவிக்கப்படுதல்‌ 
வேண்டும்‌. 

ப விண்ணப்பதாரர்‌ பொதுத்தகவல்‌ அலுவலரால்‌ விதிக்கப்பட்ட கட்டண 
நிர்ணய முடிவின்‌ மீது, உரிய மேல்முறையீட்டு துறையிடம்‌ மறுஆய்வு 
செய்யுமாறு நாடலாம்‌. 

ப்‌ வறுமை கோட்டிற்குக்‌ கீழ்‌ வாழ்பவருக்கு, கட்டணம்‌ விதிக்கப்படுதல்‌ 
கூடாது. 


ப பொதுத்தகவல்‌ அலுவலர்‌, குறிப்பிட்ட கால கெடுவிற்குள்‌ தகவலை 


அளிக்கத்‌ 
தவறினால்‌, கட்டணமின்றி, விண்ணப்பதாரருக்கு அத்தகவலை 
வழங்குதல்‌ வேண்டும்‌. 
ப இச்சட்டத்தின்‌ 6(1) பிரிவின்படி தகவலுக்கான ஒவ்வொரு 


விண்ணப்பமும்‌ அரசு அல்லது அரசு சார்ந்த அலுவலகத்தால்‌ 
குறித்துரைக்கப்பட்ட கணக்குத்‌ தலைப்பில்‌, ரூபாய்‌ 10/ (ரூபாய்‌ பத்து 
மட்டும்‌ ரொக்கமாகவோ, வரைவு காசோலையாகவோ, கருவூல சீட்டு 
அல்லது வங்கி வரைவோலையாகவோ சேர்த்து அனுப்பப்படுதல்‌ 
வேண்டும்‌. 

॥ இச்சட்டத்தின்‌ 7(1)ம்‌ பிரிவின்படி தகவல்‌ வழங்குவதற்காக அரசு 
அல்லது அரசு சார்ந்த அலுவலகங்களால்‌ பின்வரும்‌ விகிதங்களில்‌ 
குறித்துரைக்கப்பட்டவாறு கணக்குத்தலைப்பில்‌ சரியான ரொக்க ரசீது 


வரைவு காசோலை, வங்கி காசோலை வழியே விதிக்கப்பட்ட 
கட்டணம்‌ செலுத்தப்படுதல்‌ வேண்டும்‌. அவை முறையே: 
1. A4, A3 அளவுத்தாளில்‌ எழுதி உருவாக்கப்பட்ட அல்லது படியெடுக்கப்பட்ட 


ஒவ்வொரு பக்கத்திற்கும்‌ ரூபாய்‌ இரண்டு; 2. பெரிய அளவுத்‌ தாளுக்கான 
படி ஒன்றின்‌ உள்ளபடியான கட்டணம்‌, செலவுத்தொகை; 


3. மாதிரிகள்‌ அல்லது மாதிரி படிவங்களுக்கான உள்ள செலவு அல்லது 
விலை; 


www.Kaniyam.com 17 FreeTamilEbooks.com 


RTI 2005 GUIDE RTI 2005 GUIDE 


4. பதிவுருக்களை ஆய்வு செய்வதற்கு, முதல்‌ ஒரு மணிநேரத்திற்கு, 
கட்டணம்‌ எதுவும்‌ இல்லை. அடுத்த பதினைந்து நிமிடங்களுக்கு அல்லது 
அதன்‌ பின்னம்‌ ரூபாய்‌ ஐந்து கட்டணம்‌ ஆகும்‌. 

இச்சட்டத்தின்‌ 7(5)ம்‌ பிரிவின்படி தகவல்‌ வழங்குவதற்காக, அரசு 
அல்லது அரசு சார்ந்த அலுவலகங்களால்‌, பின்வரும்‌ விகிதங்களில்‌ 
குறித்துரைக்கட்டவாறு கணக்குத்தலைப்பில்‌ சரியான ரொக்க ரசீது, 
வரைவு காசோலை, வங்கி காசோலை வழியே விதிக்கப்பட்ட கட்டணம்‌ 
செலுத்தப்படுதல்‌ வேண்டும்‌. அவை முறையே, 

1. மின்னணு வழியிலான டிஸ்கெட்‌/பிளாப்பி ஒன்றிற்கு ரூபாய்‌ ஐந்து 
கட்டணம்‌; 

2. அச்சடித்த படிவத்தில்‌ தகவல்‌ வழங்குகைக்கு வெளியீட்டிற்கான 
நிர்ணயிக்கப்பட்ட விலை. 


(அரசு ஆணை (நிலை) எண்‌.989, பொதுத்‌ துறை, நாள்‌ 07.10.2005) 


(அரசு ஆணை (நிலை) எண்‌.1012, பொதுத்‌ துறை, நாள்‌ 20.09.2006) 


9. தகவலினை வெளியிடுவதிலிருந்து விலக்களிப்பு (சட்டப்பிரிவு 8) 
குடிமக்கள்‌ எவருக்கும்‌ கீழ்க்கண்ட தகவலை அளிக்கத்‌ தேவையில்லை: - 
ப இந்தியாவின்‌ இறையாண்மை மற்றும்‌ ஒருமைப்பாடு, நாட்டின்‌ 


பாதுகாப்பு, படைத்திறன்‌, அறிவியல்‌ அல்லது பொருளாதாரம்‌ சார்ந்த 
நலன்கள்‌, அயல்‌ 


நாட்டுடன்‌ கொண்டுள்ள உறவை பாதிக்கப்படும்‌ அல்லது குற்றச்‌ 


செயலினை 
தூண்டுதலாக அமையும்‌ தகவல்கள்‌; 


ப நீதிமன்றம்‌ அல்லது தீர்ப்பாயத்தால்‌ வெளிப்படையாக 
தடைசெய்யப்பட்ட தகவல்கள்‌ அல்லது அந்த தகவலை 
வெளிப்படுத்துவதால்‌ நீதிமன்றத்தை அவமதிப்பதாக விலை 


www.Kaniyam.com 18 Free TamilEbooks.com 


RTI 2005 GUIDE RTI 2005 GUIDE 


அமையக்கூடிய தகவல்கள்‌; 


{= 


நாடாளுமன்ற அல்லது மாநில சட்டமன்ற சிறப்புரிமையை மீறுவதாக 


அமையும்‌ தகவல்கள்‌; 


ப 


எந்த ஒரு தகவலானது பொது மக்களின்‌ பேரளவு நலனுக்கு 

அவசியமானது என்று அரசு கருதுகிறதோ அந்தத்‌ தகவல்‌ மற்றும்‌ 

மூன்றாம்‌ தரப்பினரின்‌ போட்டி நிலைக்கு தீங்காகும்‌ தகவலான வணிக 
நம்பகத்தன்மை, வியாபார ரகசியங்கள்‌, அறிவார்ந்த சொத்துடமை 
உள்ளிட்ட தகவல்கள்‌; 

ப பொது மக்களின்‌ நலனுக்கு தேவையானது என்று அரசால்‌ 
கருதப்படுகிற, தனி நபர்‌ ஒருவருக்கு கிடைத்த நம்பகத்தன்மை உடைய 
தகவல்கள்‌; 

ப அயல்‌ நாட்டு அரசிடமிருந்து பெறப்பட்ட ரகசிய தகவல்கள்‌; 

ப நாட்டின்‌ பாதுகாப்பு நோக்கத்திற்காகவும்‌ மற்றும்‌ சட்டத்தினை 
செயல்படுத்துவதற்காகவும்‌ கிடைத்த மூலம்‌ மற்றும்‌ உதவி ஆதாரங்களை 
இனங்காட்டக்கூடிய தகவல்கள்‌; 

ப தனி நபர்‌ உயிர்‌ மற்றும்‌ உடலுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய 
தகவல்கள்‌; 

ப்‌ வெளிப்படுத்தப்பட்டால்‌, புலனாய்வு நடவடிக்கைக்கு அல்லது 
குற்றவாளிகளைக்‌ கைது செய்வதற்கு தடையாயிருக்கும்‌ அல்லது 
குற்ற வழக்கு தொடர்தலைத்‌ தடை செய்திடும்‌ தகவல்கள்‌; 

ப அமைச்சர்கள்‌, குழு செயலாளர்கள்‌ மற்றும்‌ பிற அலுவலர்களின்‌ 

கலந்தாய்வுகள்‌ குறித்த பதிவுருக்கள்‌ உள்ளிட்ட அமைச்சரவை 

ஆவணங்கள்‌. எனினும்‌ அமைச்சர்‌ குழுவில்‌ எடுக்கப்பட்ட முடிவுகள்‌, 
அதற்கான காரணங்கள்‌, எதன்‌ அடிப்படையில்‌ அம்முடிவுகள்‌ 
எடுக்கப்பட்டன என்பதை, முடிவு எடுக்கப்பட்ட பின்னர்‌, பொது 


மக்களுக்கு தெரியப்படுத்தலாம்‌; 


www.Kaniyam.com 19 FreeTamilEbooks.com 


RTI 2005 GUIDE RTI 2005 GUIDE 


ப ஒரு தகவலை வெளியிடுவதால்‌ உள்ள நலன்‌, பாதுகாக்கப்பட்ட 
நலன்களுக்கான தீங்கை விட மிகுந்து இருக்குமிடத்து, 1923 ம்‌ ஆண்டு 
அலுவலக சார்‌ ரகசிய சட்டம்‌ 1923 (9/1923) ல்‌ அல்லது தகவல்‌ பெறும்‌ 
உரிமைச்சட்டம்‌ 2005 பிரிவு 8 ன்‌ படி அனுமதிக்கத்தக்க விலக்களிப்புகள்‌ 
எதிலும்‌ அடங்கியுள்ள எது எவ்வாறு இருப்பினும்‌ தகவலை அணுகி பெற 
அனுமதிக்கலாம்‌; 

ப ஒரு விண்ணப்பம்‌ செய்யப்பட்ட தேதிக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்னர்‌ 
நடந்த 

சம்பவம்‌, நிகழ்வு அல்லது நடந்த காரியம்‌ தொடர்பான தகவல்கள்‌, தகவல்‌ 
சட்டம்‌ 2005 பிரிவு 8 உட்பிரிவு 1 (9, ௦6 கா |) ல்‌ வகைகளுக்கு உட்பட்டு, 
கோரிக்கையினை செய்த நபருக்கு தகவல்‌ அளிக்க வேண்டும்‌. இச்சட்டத்தின்‌ 
கீழ்‌ வகை செய்யப்பட்டுள்ள மேல்முறையீட்டு முறைகளுக்கு உட்பட்டு, அந்த 20 
ஆண்டு காலத்தினை கணக்கிடுவதில்‌ பிரச்சனை எழும்‌ பட்சத்தில்‌, மத்திய 
அரசின்‌ முடிவே இறுதியானதாகும்‌; 

ப தகவலை பெறுவதற்கான கோரிக்கையானது, அரசு அல்லாத தனி 
நபரிடமிருந்து வருகிற பதிப்புரிமையை மீறுவதாக இருக்குமிடத்து, 
இச்சட்டம்‌ 8ம்‌ பிரிவின்‌ வகை முறைகளுக்கு பாதிப்பின்றி, 


அக்கோரிக்கையை நிராகரிக்கலாம்‌. 


10. தகவல்‌ வெளியிடுவதிலிருந்து விலக்களிக்கப்பட்ட பகுதியிலிருந்து 
பிரித்தளித்தல்‌ (சட்டப்பிரிவு 10) 
தகவலினை பெறுவதற்கான கோரிக்கையானது, வெளியிடுவதிலிருந்து 
விலக்களிக்கப்‌ பட்டிருக்கிற தகவலுடன்‌ தொடர்புடையதாக இருக்கிறது என்ற 
காரணத்தால்‌ நிராகரிக்குமிடத்து, வெளியிடுவதிலிருந்து விலக்களிப்பட்ட 
பகுதியிலிருந்து, நியாயமான முறையில்‌ பிரித்தளிக்கப்படக்‌ கூடிய தகவல்‌ 
எதுவும்‌ அளிக்கலாம்‌. அவ்வாறு வழங்குமிடத்து, பொதுத்தகவல்‌ அலுவலர்‌, 
விண்ணப்பதாரருக்குக்‌ கீழ்க்கண்ட அறிவிப்பை அளித்தல்‌ வேண்டும்‌ : 
1. வெளியிடப்படுவதிலிருந்து விலக்களிக்கப்பட்ட தகவலைக்‌ 


www.Kaniyam.com 20 FreeTamilEbooks.com 


RTI 2005 GUIDE RTI 2005 GUIDE 


கொண்டுள்ள 
பதிவுருவிலிருந்து பிரித்தெடுத்தபின்‌, கோரப்பட்ட பதிவுருவின்‌ பகுதி 
மட்டுமே அளிக்கப்படுகிறது என்றும்‌; 
2. பொருண்மை பற்றிய எந்த முடிவையும்‌ உள்ளடங்கலாக, அந்த 


முடிவுகளுக்கு ஆதாரமான பொருளைக்‌ குறிப்பிட்டு, அந்த முடிவிற்கான 
காரணங்கள்‌; 


3. அந்த முடிவினை அளிக்கின்ற நபரின்‌ பெயர்‌ மற்றும்‌ பதவியின்‌ பெயர்‌; 
4. அவரால்‌ கணக்கிடப்பட்ட கட்டணங்களின்‌ விவரங்களையும்‌, 
விண்ணப்பதாரர்‌ வைப்பீடு செய்யுமாறு கோரப்பட்ட தொகையையும்‌ 
தெரிவித்தல்‌; 
5. தகவலின்‌ ஒரு பகுதியை வெளியிடாமை தொடர்பான முடிவை, மறு 
ஆய்வு செய்வதற்கு, 
பணி மூப்பு அலுவலர்‌ அல்லது மாநில தகவல்‌ ஆணையம்‌ பற்றிய 
விவரங்கள்‌, 
கட்டணத்தொகை, தகவல்‌ பெறும்‌ முறை மற்றும்‌ காலவரம்பு 
ஆகியவற்றைத்‌ 
தெரிவித்தல்‌ வேண்டும்‌. 


11. விலக்களிக்கப்பட்ட அரசு அல்லது அரசு சார்ந்த அலுவலகங்கள்‌ 
தகவல்‌ அறியும்‌ உரிமைச்சட்டத்தின்படி கீழ்க்கண்ட அலுவலகங்களுக்கு 
மக்கள்‌ தகவல்‌ பெற அணுகுவதிலிருந்து விலக்களித்துள்ளது. அவை 
முறையே: 
1. தனிப்பிரிவு-குற்றப்புலனாய்வுத்துறை சி.ஐ.டி. 
2. கியூ பிரிவு - குற்றப்புலனாய்வுத்துறை சி.ஐ.டி. 
3. தனிப்பிரிவு 


www.Kaniyam.com 21 FreeTamilEbooks.com 


RTI 2005 GUIDE RTI 2005 GUIDE 


பாதுகாப்புப்பிரிவு 


. கோர்செல்‌ சி.ஐ.டி. 

. கருக்கெழுத்து அமைவனம்‌ 

. மாவட்டத்தனிப்பிரிவுகள்‌ 

. காவல்துறை ஆணையரப்புலனாய்வுப்பிரிவுகள்‌ 
. தனிப்புலனாய்வு செல்கள்‌ 

. ஆணையரகங்கள்‌/மாவட்டங்களிலுள்ள 

. நக்சலைட்டு தனிப்பிரிவு 

. குற்றப்பிரிவு சி.ஐ.டி. 

. தனிப்புலனாய்வுக்குழு 

. திரைத்திருட்டு பிரிவு 

. போதைப்பொருள்‌ தடுப்பு நுண்ணறிவு அமைவனம்‌ 
. கொள்கைக்கெதிர்‌ பிரிவு 

. பொருளாதாரக்‌ குற்றச்செயல்கள்‌ சரகம்‌ | 0 ॥ 

. சிலைத்திருட்டுத்‌ தடுப்புச்‌ சரகம்‌ 

. சிசிஐ டபிள்யூ குற்றப்புலனாய்வுத்துறை 

. குடிமைப்பொருள்‌ வழங்கல்‌/குற்றப்புலனாய்வுத்துறை) 
. கணினி குற்றப்பிரிவு 

. மாவட்டக்குற்றம்‌ - மாநகரக்குற்றப்பிரிவுகள்‌ 

. சிறப்புப்பணிப்படை 

. பயிற்சிப்படை மற்றும்‌ பள்ளி 

. கடலோரக்‌ காவல்படை 


. விரல்‌ ரேகைப்பிரிவு 


www.Kaniyam.com 22 FreeTamilEbooks.com 


RTI 2005 GUIDE RTI 2005 GUIDE 


27. காவல்‌ துறை வானொலிப்பிரிவு 

28. உள்‌ (காவல்‌ '4) துறை 

29. உள்‌ (கடும்‌ மந்தணம்‌) துறை 

30. பொது (கடும்‌ மந்தணம்‌) புலனாய்வு மற்றும்‌ ஒடுங்கமைவனம்‌. 
(அரசு ஆணை (நிலை) எண்க 


ள்‌.1042, 1043, 1044 மற்றும்‌ 1045, பொதுத்‌ துறை, நாள்‌ 14.10.2005) 


12. மூன்றாம்‌ தரப்பினரின்‌ தகவல்‌ 


ப பொதுத்‌ தகவல்‌ அலுவலர்‌, மூன்றாம்‌ தரப்பினருடன்‌ தொடர்புடையதாக 
அல்லது மூன்றாம்‌ தரப்பினரால்‌ வழங்கப்பட்ட அல்லது மூன்றாம்‌ 
தரப்பினரால்‌ ரகசியம்‌ எனக்‌ கருதப்படுகிற தகவல்கள்‌, பதிவுருக்கள்‌ 
அதன்‌ பகுதிகள்‌ எதனையும்‌ வெளியிடுமிடத்து, அக்கோரிக்கை பெற்ற 
ஐந்து நாட்களுக்குள்‌, அக்கோரிக்கையினைப்‌ பற்றியும்‌, அந்த தகவலை 
வெளியிட விரும்புகிறாரா என்றும்‌ மூன்றாம்‌ தரப்பினருக்கு எழுத்து 
வடிவிலான அறிவிப்பை அளிக்க வேண்டும்‌. 

ப அதனுடன்‌ மேற்படி தகவலை வெளியிட வேண்டுமா அல்லது 
வேண்டாமா என்பது பற்றி எழுத்து வடிவிலோ அல்லது 
வாய்மொழியாகவோ தனது கருத்தினை அனுப்புமாறு மூன்றாம்‌ 
தரப்பினரைக்‌ கோருதல்‌ வேண்டும்‌. 

ப மேலும்‌, அந்த தகவலை வெளியிடுவது குறித்து முடிவு எடுக்கும்போது, 
மூன்றாம்‌ தரப்பினரால்‌ அளிக்கப்பட்ட கருத்தினை கவனத்தில்‌ 
கொள்ளல்‌ வேண்டும்‌. 

ப மேற்படி அறிவிப்பு சார்பு செய்யுமிடத்து, அந்த அறிவிப்பு 
கிடைக்கப்பெற்ற தேதியிலிருந்து பத்து நாட்களுக்குள்‌, அந்தத்‌ 
தகவலை வெளியிடுவதற்கு எதிராக முறையீடு செய்வதற்கு மூன்றாம்‌ 
தரப்பினருக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும்‌. 


www.Kaniyam.com 23 FreeTamilEbooks.com 


RTI 2005 GUIDE RTI 2005 GUIDE 


ப பொதுத்‌ தகவல்‌ அலுவலர்‌, மூன்றாம்‌ தரப்பினருடன்‌ தொடர்புடைய 
தகவல்களை வெளியிடுவது குறித்து முடிவு எடுத்து, அம்முடிவைப்‌ 
பற்றிய அறிவிப்பை, மூன்றாம்‌ தரப்பினருக்கு எழுத்து வடிவில்‌ அளிக்க 
வேண்டும்‌. அதனுடன்‌ அம்முடிவை எதிர்த்து மேல்‌ முறையீடு செய்யும்‌ 
உரிமையையும்‌ அவ்வறிக்கையில்‌ குறிப்பிடப்பட வேண்டும்‌. 


13. மாநில தகவல்‌ ஆணையத்தின்‌ கடமைகள்‌ மற்றும்‌ அதிகாரங்கள்‌ 


॥ இச்சட்டத்தின்‌ செயல்பாட்டை மேற்பார்வையிடுவதற்காக, பிரிவுகள்‌ 
12(1)-15(1) மைய மாநில தகவல்‌ ஆணையங்கள்‌ தனித்தியங்கும்‌ 
மேல்முறையீட்டு அதிகார அமைப்பாக உருவாக்கப்பட்டுள்ளன. தகவல்‌ 
பெறும்‌ உரிமைச்சட்டம்‌ பிரிவு 15-ன்‌ படி, தமிழ்நாடு மாநில தகவல்‌ 
ஆணையம்‌ உருவாக்கப்பட்டு, அவ்வாணையம்‌, ஒரு மாநில தலைமை 
ஆணையர்‌ மற்றும்‌ இரண்டு மாநில தகவல்‌ ஆணையர்களின்‌ கீழ்‌ 
07.10.2005 முதல்‌ இயங்கி வருகிறது. எந்த ஒரு நபரிடமிருந்தும்‌ 
கீழ்க்காணும்‌ நிலைமைகளில்‌ புகார்களைப்‌ பெற வேண்டியது, மாநில 


தலைமைத்‌ தகவல்‌ ஆணையத்தின்‌ கடமையாகும்‌: 


1. பொதுத்‌ தகவல்‌ அலுவலர்‌ நியமிக்கப்படாததால்‌ தகவல்‌ கோரி 
விண்ணப்பிக்க இயலாத நிலைமை; 


2. கோரப்பட்ட தகவல்கள்‌ மறுக்கப்பட்ட நிலைமை; 3. தகவல்‌ கோரி 
விண்ணப்பித்தும்‌ அதற்குரிய காலக்கெடு கடந்த பின்பும்‌ எந்த பதிலும்‌ 


அளிக்கப்படாத நிலைமை; 


4. நிர்ணயிக்கப்பட்ட கூடுதல்கட்டணம்‌ நியாயமற்றதாக ஒருவர்‌ கருதும்‌ 


நிலைமை; 


5. தனக்கு வழங்கப்பட்ட தகவல்கள்‌ போதுமானதல்ல என்றோ, தவறான 


தகவல்கள்‌ வழங்கப்பட்டன என்றோ ஒருவர்‌ நினைக்கும்‌ நிலைமை. 


ப இச்சட்டம்‌ பிரிவு 18 ன்கீழ்‌ ஆணையம்‌ விசாரணை தொடங்கலாம்‌. 
நியாயமான காரணங்களின்கீழ்‌, உரிய விசாரணைக்கு உத்தரவிடுதல்‌ 


www.Kaniyam.com 24 Free TamilEbooks.com 


RTI 2005 GUIDE RTI 2005 GUIDE 


வேண்டும்‌. இப்பிரிவின்‌ படி, ஒரு கோரிக்கையை விசாரிக்கையில்‌, 
குடிமையியல்‌ 


நீதிமன்றங்களுக்கு நிகரான அதிகாரங்கள்‌ ஆணையத்திற்கு 
வழங்கப்பட்டுள்ளன. அவை முறையே: 


1. நபர்களின்‌ வருகைக்கு அழைப்பாணை அனுப்பி வலிந்து 
செயல்படுத்துதல்‌; 
வாய்மொழி அல்லது எழுத்து பூர்வமான சாட்சியத்தை கொடுக்கவும்‌ 
மற்றும்‌ 
ஆவணங்களையும்‌, பொருள்களையும்‌ முன்னிலைப்படுத்த 
கட்டாயப்படுத்துதல்‌; 
2. ஆவணங்களை கண்டறிந்து ஆய்வு செய்திட ஆணையிடுதல்‌; 
3. பிரமாணப்பத்திரங்கள்‌ மூலம்‌ சாட்சியங்கள்‌ பெறுதல்‌; 
4. சாட்சிகள்‌ ஆவணங்களை பரிசோதிப்பதற்காக அழைப்பாணை 
பிறப்பித்தல்‌; 
5. குறித்துரைக்கப்பட்ட ஏதேனும்‌ பொருள்‌ குறித்து; 


. இச்சட்டத்தின்படி, அரசு அல்லது அரசு சார்ந்த அலுவலகங்களிலுள்ள 


ஓ 


பதிவுருக்கள்‌ எதனையும்‌ ஆய்வு செய்யலாம்‌ மற்றும்‌ அத்தகைய 

பதிவுருக்களை 

எக்காரணம்‌ கொண்டும்‌ நிறுத்தி வைக்கப்படலாகாது. 

ப கீழ்க்கண்ட அறிவுப்புகள்‌ மூலம்‌ ஆணையம்‌ தனது முடிவுகளை 
இச்சட்டத்தின்‌ பிரிவு 19(8) வகைமுறைகளுக்கு உட்பட்டு, சம்மந்தப்பட்ட 
அரசு அல்லது அரசு சார்ந்த நிறுவனங்களுக்கு நடவடிக்கை 
மேற்கொள்ள அறிவுறுத்த, அதிகாரம்‌ வழங்கப்பட்டுள்ளது. அவை 
முறையே, 

1. குறிப்பிட்ட வடிவத்தில்‌ தகவலை வேண்டுமிடத்து, அவற்றினை 


www.Kaniyam.com 25 FreeTamilEbooks.com 


RTI 2005 GUIDE RTI 2005 GUIDE 


அவ்வடிவத்திலேயே அணுகிப்‌ பெறுதல்‌ ; 
2. நேர்விற்கேற்ப, பொது தகவல்‌ அலுவலர்‌ ஒருவரை நியமித்தல்‌ ; 
3. குறித்த சில தகவலை அல்லது தகவலின்‌ வகைகளை வெளியிடுதல்‌ ; 


4. பதிவுருக்களைப்‌ பராமரித்தல்‌, நிர்வகித்தல்‌ மற்றும்‌ அழிப்பதற்கு 
தொடர்புடைய நடைமுறைகளில்‌, அவசியமான மாற்றங்களைச்‌ செய்தல்‌ 


5. அலுவலர்களுக்கு, தகவல்‌ பெறும்‌ உரிமை சட்டம்‌ மீதான பயிற்சிக்கு 
வகை 
விகை செய்தலை மேம்படுத்துதல்‌ ; 
6. ஆண்டறிக்கை தயாரித்து அளித்தல்‌. 
மேலும்‌ ஆணையத்திற்கு தனது முடிவின்‌ மீது கீழ்க்கண்ட அதிகாரங்கள்‌ 
வழங்கப்பட்டுள்ளன : 

1. இழப்பு அல்லது பாதிப்பு உண்டாக்கிய பிற கேடு எதுவாகிலும்‌, 
முறையீட்டாளருக்கு இழப்பீடு வழங்குமாறு அரசு அல்லது அரசு சார்ந்த 
நிறுவனங்களை வேண்டுறுத்தும்‌ அதிகாரம்‌ ; 

2. இச்சட்டத்தின்படி வகைசெய்யப்பட்ட தண்டனைகளில்‌ எதனையும்‌ 
விதிக்கும்‌ 

அதிகாரம்‌ ; 
3. விண்ணப்பத்தினை ஏற்கவோ, மறுக்கவோ உண்டான அதிகாரம்‌, 
இச்சட்டப்பிரிவு 19 (அன்படி, ஆணையம்‌, மேல்முறையீட்டாளருக்கும்‌, 
அரசு மற்றும்‌ அரசு சார்ந்த அலுவலகங்களுக்கும்‌, தனது முடிவைக்‌ குறித்த 
அறிவிப்பினைக்‌ கொடுத்தல்‌ வேண்டும்‌. அதனுடன்‌ மேல்முறையீடு 
செய்வதற்கான உரிமை பற்றியும்‌ கொடுத்தல்‌ வேண்டும்‌. பிரிவு 


19(10)-ன்படி வகுத்துரைக்கப்பட்ட நடைமுறைக்கிணங்க ஆணையம்‌ 


மேல்முறையீட்டினை முடிவு செய்தல்‌ வேண்டும்‌. 


www.Kaniyam.com 26 Free TamilEbooks.com 


RTI 2005 GUIDE RTI 2005 GUIDE 


14. மேல்முறையீடு (பிரிவு (19) 


முதல்‌ மேல்முறையீடு : 


ப குறித்துரைக்கப்பட்ட காலத்திற்குள்‌, கோரிக்கையின்‌ மீது முடிவு 
பெற்றிராத அல்லது பொது தகவல்‌ அலுவலர்‌ முடிவின்‌ மீது அதிருப்தி 
அடைந்த எவரும்‌, அத்தகைய கால அளவு முடிவு பெற்றதிலிருந்தோ 
அல்லது அத்தகைய முடிவினை பெற்றதிலிருந்தோ, 30 நாட்களுக்குள்‌ 
சம்மந்தப்பட்ட துறையில்‌, குறிப்பிட்ட பொதுத்‌ தகவல்‌ அலுவலருக்கு 
மேல்‌ மட்டத்திலுள்ள ஒரு முதுநிலை அதிகாரியிடம்‌ மேல்‌ முறையீடு 
செய்யவேண்டும்‌. எனினும்‌ தவிர்க்க இயலாத காரணத்தினால்‌ 
தாமதமாக முறையீடு செய்தால்‌, விசாரணை அலுவலர்‌ அந்த 
முறையீட்டை விசாரணைக்கு ஏற்கலாம்‌. இதனை விசாரணை அலுவலர்‌ 
முடிவு செய்வார்‌. 


ப 


இச்சட்டத்தின்‌ பிரிவு 11ன்படி, மூன்றாம்‌ தரப்பினர்‌ தகவலை 
வெளிப்படுத்துவதற்கு, பொது தகவல்‌ அலுவலரால்‌ பிறப்பிக்கப்பட்ட 
ஆணைக்கு எதிராக மேல்முறையீடு செய்யுமிடத்து, ஆணையின்‌ 
தேதியிலிருந்து 30 நாட்களுக்குள்‌, சம்மந்தப்பட்ட மூன்றாம்‌ தரப்பினர்‌ 
மேல்முறையீடு செய்து கொளல்‌ வேண்டும்‌. 

இரண்டாம்‌ மேல்‌ முறையீடு : 


ப்‌ முதல்‌ மேல்‌ முறையீட்டின்‌ மீது முடிவு எடுக்கப்பட்ட தேதியிலிருந்தோ 
அல்லது அந்த முடிவு பெறப்பட்ட தேதியிலிருந்தோ 90 நாட்களுக்குள்‌ 
அந்த முடிவுக்கு எதிராக மாநில தகவல்‌ ஆணையத்தில்‌ இரண்டாம்‌ 
மேல்முறையீடு செய்ய உரிமையுண்டு. மேலும்‌ தாமதத்திற்கு உரிய 
காரணம்‌ தெரிவிக்கப்பட்டால்‌, 90 நாட்கள்‌ கழிந்த பின்னரும்‌ 
மேல்முறையீட்டை ஏற்றுக்கொள்ளலாம்‌. 

ப முதல்‌ மேல்‌ முறையீட்டில்‌ மூன்றாம்‌ தரப்பினரின்‌ தகவல்‌ தொடர்பாக 
தாக்கல்‌ 


செய்யப்பட்ட மேல்முறையீட்டிற்கு எதிராக பொது தகவல்‌ அலுவலரின்‌ 


www.Kaniyam.com 27 FreeTamilEbooks.com 


RTI 2005 GUIDE RTI 2005 GUIDE 


முடிவு இருக்கும்‌ பட்சத்தில்‌, மாநில தகவல்‌ ஆணையம்‌ மூன்றாம்‌ 
தரப்பினருக்கு கேட்கப்படுவதற்கு நியாயமான வாய்ப்பளித்தல்‌ வேண்டும்‌. 


ப இச்சட்டப்பிரிவு 19 உட்பிரிவு (1) மற்றும்‌ (2ன்‌ படியான 
மேல்முறையீடானது, எழுதி பதிவு செய்யப்படவேண்டிய 
காரணங்களுக்காக, மேல்முறையீடு பெறப்பட்டதிலிருந்து 30 
நாட்களுக்குள்‌ அல்லது அது தாக்கல்‌ செய்யப்பட்டதிலிருந்து மொத்தம்‌ 
45 நாட்களுக்கு மேற்படாது, முடிவு செய்யப்படுதல்‌ வேண்டும்‌. 

ப தகவல்‌ ஆணையத்தின்‌ முடிவு கட்டுப்படுத்துவதாக இருக்கும்‌. 

15. மேல்முறையீட்டு மாதிரி விண்ணப்ப படிவம்‌ 
பெறுநர்‌ 
(தகுதியுடைய அதிகாரி பற்றி குறிப்பிடப்படவேண்டும்‌) 

1) விண்ணப்பதாரரின்‌ முழுப்பெயர்‌ : 

2) முகவரி : 

3) வேண்டப்படும்‌ தகவல்‌ விவரங்கள்‌ : 

4) வேண்டப்படும்‌ தீர்வு : 

5) தகவல்‌ தொடர்புடைய துறை அல்லது அலுவலரின்‌ பெயர்‌ : 

6) தகவலின்‌ பொருண்மை : 

7) தகவல்‌ தொடர்புடைய பகுதி/ஆண்டு இடம்‌ : 

8) தகவல்‌ வேண்டப்படுவதின்‌ நோக்கம்‌ : 

இடம்‌ : 
நாள்‌ : 


விண்ணப்பதாரரின்‌ ஒப்பம்‌ 


www.Kaniyam.com 28 FreeTamilEbooks.com 


RTI 2005 GUIDE RTI 2005 GUIDE 


16. தண்டனைகள்‌ (பிரிவு-20) 


ப மாநில தகவல்‌ ஆணையமானது, புகார்‌ அல்லது மேல்முறையீடு 
எதனையும்‌ 

தீர்மானிக்கும்போது: 

1. பொது தகவல்‌ அலுவலர்‌ நியாயமான காரணம்‌ ஏதுமின்றி 
தகவலுக்கான விண்ணப்பம்‌ ஒன்றினை மறுக்குமிடத்தும்‌; 

2. பொது தகவல்‌ அலுவலர்‌ காலக்கெடுவிற்குள்‌ தகவலை அளிக்க 
மறுக்குமிடத்தும்‌ ; 

3. பொது தகவல்‌ அலுவலர்‌ தகவலுக்கான கோரிக்கையினை 
உள்நோக்கத்துடன்‌ 

மறுக்குமிடத்தும்‌ ; 

4. கோரிக்கையின்‌ பொருளாக இருந்த தகவலை அழிக்குமிடத்தும்‌ ; 

5. பொது தகவல்‌ அலுவலர்‌, தகவலை அளிப்பதை எந்த முறையிலும்‌ 
தடுக்குமிடத்தும்‌ ; அந்த விண்ணப்பம்‌ பெறப்படும்‌ வரை அல்லது தகவல்‌ 
அளிக்கப்படும்‌ வரை ஒவ்வொரு நாளுக்கும்‌ ரூ.250/- தண்டமாக, அந்த 
பொது தகவல்‌ அலுவலர்‌ மீது விதிக்கப்படும்‌. எனினும்‌, மொத்த தண்டத்‌ 
தொகையானது ரூ.25,000/-க்கு மிகாமல்‌ இருக்க வேண்டும்‌. 

ப இருப்பினும்‌, தண்டம்‌ விதிக்கப்படுவதற்கு முன்பு, சம்மந்தப்பட்ட 
பொதுத்தகவல்‌ அலுவலருக்கு போதுமான வாய்ப்பளிக்கப்படுதல்‌ 


வேண்டும்‌. 


ப 


பொதுத்தகவல்‌ அலுவலர்‌, தான்‌ நியாயமாகவும்‌, கவனத்துடனும்‌, 
செயல்பட்டுள்ளதை மெய்ப்பிக்கும்‌ பொறுப்பு, அவரையே சார்ந்ததாகும்‌. 


ப 


மேலும்‌ மேற்கண்ட சூழ்நிலைகளில்‌, பொதுத்தகவல்‌ அலுவலருக்கு 
எதிராக, அவருக்கு பொருந்தத்தக்க பணிவிதிகளின்படி, ஒழுங்கு 
நடவடிக்கை எடுக்க சம்மந்தப்பட்ட துறைக்கு ஆணையம்‌ பரிந்துரை 


www.Kaniyam.com 29 FreeTamilEbooks.com 


RTI 2005 GUIDE RTI 2005 GUIDE 


செய்யும்‌. 


www.Kaniyam.com 30 Free TamilEbooks.com 


RTI 2005 GUIDE RTI 2005 GUIDE 


17.தகவல்‌ பெறுவதற்கான வரைபட விளக்கம்‌ 


தகவல்‌ பெறும்‌ உரிமைச்‌ சட்டம்‌ 2005 , பிரிவு 5ன்‌ கீழ்‌ பொது தகவல்‌ அலுவலரிடம்‌ 
மனு செய்தல்‌ (சட்டப்‌ பிரிவு 7()ன்படி தகவல்‌ 30 நாட்களுக்குள்‌ வழங்கப்பட 


வேண்டும்‌ ) 


இச்சட்டப்‌ பிரிவு 19()ன்‌ கீழ்‌ முதல்‌ மேல்முறையீடு மேல்‌ முறையீட்டு அலுவலருக்கு 
விண்ணப்பித்தல்‌ (முதுநிலை பொது தகவல்‌ அலுவலர்‌) விண்ணப்பம்‌ பெற்ற 30 
நாட்களுக்குள்‌ தகவல்‌ அளிக்கப்பட வேண்டும்‌. சில நேர்வுகளில்‌ 45 


நாட்களுக்குள்‌ தகவல்‌ அளிக்கலாம்‌. 


இச்சட்டப்‌ பிரிவு 193ன்கீழ்‌ 2வது மேல்‌ முறையீடு தமிழ்‌ நாடு தகவல்‌ 


ஆணையத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும்‌. (முதல்‌ மேல்முறையீட்டு அலுவலரின்‌ 
ஆணை பெற்ற 90 நாட்களுக்குள்‌ இரண்டாவது மேல்முறையீடு விண்ணப்பிக்க 
வேண்டும்‌ ) 


இச்சட்டப்‌ பிரிவு 19(9ன்கீழ்‌ தமிழ்‌ நாடு தகவல்‌ ஆணையம்‌ தனது முடிவினையும்‌ 
மற்றும்‌ மேல்முறையீட்டுக்கான உரிமைகளையும்‌ மனுதாரருக்கு வழங்க வேண்டும்‌. 


மேற்கூறிய முடிவுகளால்‌ பாதிக்கப்பட்டோர்‌ பரிகாரம்‌ வேண்டி நீதிப்‌ பேராணை 


வழக்கு இந்திய அரசு அமைப்பு சட்டத்தின்கீழ்‌ தொடரலாம்‌. 


www.Kaniyam.com 31 FreeTamilEbooks.com 


RTI 2005 GUIDE 


RTI 2005 GUIDE 


இணைப்புகள்‌ அ. தமிழ்‌ நாடு தகவல்‌ ஆணையம்‌ 


எண்‌ பெயர்‌ மற்றும்‌ பதவி 


1 திரு. எஸ்‌. இராமகிருட்டிணன்‌, இ.ஆ.ப., (ஓய்வு ) 
மாநில தலைமை தகவல்‌ ஆணையர்‌ 


தொலைபேசி எண்‌. 2435 7581 


2 திரு. ஜி. இராமகிருட்டிணன்‌, இ.ஆ.ப., (ஓய்வு ) 
மாநில தகவல்‌ ஆணையர்‌ 


தொலைபேசி எண்‌. 2435 7582 


3 திரு. ஆர்‌. இரத்தினசாமி, இ.ஆ.ப., (ஓய்வு ) மாநில 


தகவல்‌ ஆணையர்‌ 
தொலைபேசி எண்‌. 2435 7583 
4 திரு. அசோக்ரஞ்சன்‌ மொகந்தி, 
இ.ஆ.ப., செயலாளர்‌ 
தொலைபேசி எண்‌. 24358015 
5 திரு. சாலமன்ராஜ்‌ துணை செயலாளர்‌ 


தொலைபேசி எண்‌. 24357584 


தற்போதைய அலுவலக முகவரி 
07.02.2007 முதல்‌ 


காமதேனு கூட்டுறவு பல்பொருள்‌ 


அங்காடி கட்டடம்‌, முதல்‌ மாடி, (வானவில்‌ 


அருகில்‌) பழைய எண்‌.273, 


புதிய எண்‌.378, அண்ணா சாலை, 


தேனாம்பேட்டை, சென்னை -600 018. 


தொலைபேசி எண்‌ 


24357580 


(தபால்‌ பெட்டி எண்‌.6405, தேனாம்பேட்டை, 


சென்னை -600 018.) 


ஆபொது தகவல்‌ அலுவலர்‌ மற்றும்‌ மேல்‌ முறையீடு அலுவலர்‌ பட்டியல்‌ 


(1) தமிழ்நாடு தலைமைச்‌ செயலகம்‌, சென்னை -600 009. 


வரிசை அலுவலகத்தின்‌ பெயர்‌ (தலைமைச்‌ செயலகத்‌ 


எண்‌ துறைகள்‌) 


பொது தகவல்‌ அலுவலர்‌ 


பழைய முகவரி 


"கிருஷ்ண விலாஸ்‌” எண்‌.89, 
டாக்டர்‌ அழகப்பா 

சாலை புரசைவாக்கம்‌, 
சென்னை - 


600084. 


மேல்‌ முறையீடு அலுவலர்‌ 


1 ஆதி திராவிடர்‌ மற்றும்‌ பழங்குடியினர்‌ நலம்‌ 


2 இளைஞர்‌ நலம்‌ மற்றும்‌ விளையாட்டு மேம்பாடு 


3 உயர்‌ கல்வி 


www.Kaniyam.com 


அரசு சார்புச்‌ செயலாளர்‌ (அந்மு ) 
தொ .பே: 044-25665853 


பிரிவு அலுவலர்‌ (அநமு) 
தொ.பே: 

044-25665708 

அரசு சார்புச்‌ செயலாளர்‌ (நி) 


தொ .பே: 044-25675560 


32 


அரசு துணைச்‌ செயலாளர்‌ (ஆதி 
திராவிடர்‌ நலம்‌) 

தொ.பே 044-25670721 
044-25665630 

அரசு சார்புச்‌ செயலாளர்‌ 


தொ .பே.-044-25665136 
அரசு துணைச்‌ செயலாளர்‌ 


(உயர்‌ கல்வி) 


தொ.பே.-044-25678498 


FreeTamilEbooks.com 


RTI 2005 GUIDE 


RTI 2005 GUIDE 


வரிசை அலுவலகத்தின்‌ பெயர்‌ (தலைமைச்‌ செயலகத்‌ 


எண்‌ துறைகள்‌) பொது தகவல்‌ அலுவலர்‌ மேல்‌ முறையீடு அலுவலர்‌ 
4 உள்‌ துறை உள்‌ துறை (நீதிமன்றங்கள்‌) அரசு இணைச்‌ அரசு சிறப்பு செயலாளர்‌ 
செயலாளர்‌ உள்துறை சென்னை 600 009 
உள்‌ துறை (குடியுரிமை) தொ. பே. -044-25679169 
அரசு இணைச்‌ செயலாளர்‌ 
உள்‌ துறை (காவல்‌) 
அரசு துணைச்‌ செயலாளர்‌ தொ .பே: 
044-25670647 044-25665392 
உள்‌ துறை (சிறை) 
அரசு துணைச்‌ செயலாளர்‌ தொ .பே: 
044-25665538 
உள்‌ துறை (போ.வ.) 
அரசு துணைச்‌ செயலாளர்‌ 
5 ஊரக வளர்ச்சி மற்றும்‌ பஞ்சாயத்து ராஜ்‌ அரசு துணை செயலாளர்‌ (பணிகள்‌) ஊரக அரசு இணைச்செயலாளர்‌ 
வளர்ச்சித்‌ (ம) பஞ்சாயத்து ராஜ்‌ (திட்டம்‌) ஊரக வளர்ச்சி (ம) 
தொ. பே: 044-25678439 பஞ்சாயத்து ராஜ்‌ 
தொ .பே.-044-2567 2783 
6 எரி சக்தி அரசு சார்புச்‌ செயலாளர்‌ (த.நா.மி.வா) அரசு துணைச்‌ செயலாளர்‌ தொ 
தொ .பே: 044-25675440 .பே.-044-25671919 
044-25665462 
7 கால்நடை பராமரிப்பு, பால்வளம்‌ மற்றும்‌ மீன்‌ அரசு துணைச்‌ செயலாளர்‌ அரசு இணைச்‌ செயலாளர்‌ 
வளம்‌ தொ.பே: தொ .பே.-044-25674084 
044-25673650 நிகரி 25677590 
044-25665812 
நிகரி 25677590 
8 கூட்டுறவு, உணவு மற்றும்‌ நுகர்வோர்‌ அரசு துணைச்‌ செயலாளர்‌ (உணவு பொருள்‌ அரசு சிறப்புச்‌ செயலாளர்‌ 
பாதுகாப்பு வழங்கல்‌) தொ.பே.-044-25671157 
தொ .பே: 044-25677614 044-25665651 
9 கைத்தறி, கைத்திறன்‌, துணிநூல்‌ மற்றும்‌ கதர்‌ அரசு சார்புச்‌ செயலாளர்‌ (காதி) அரசு இணைச்‌ செயலாளர்‌ 
தொ .பே.-044-25670896 
044-25665665 
10 சட்டம்‌ அரசு துணைச்‌ செயலாளர்‌ (பணியாளர்‌) அரசு கூடுதல்‌ செயலாளர்‌ 
தொ.பே.-044-25679282 
044-25665795 
11 சமூக நலம்‌ மற்றும்‌ சத்துணவு அரசு துணைச்‌ செயலாளர்‌ தொ .பே: அரசு சிறப்புச்‌ செயலாளர்‌ தொ 
044-25672633 044-25665431 .பே.-044-25671041 
044-25665343 
12 சிறு தொழில்கள்‌ அரசு சார்புச்‌ செயலாளர்‌ (சி.தொ ) தொ .பே. அரசு இணைச்‌ செயலாளர்‌ தொ 
044-25665527 .பே.-044-25675120 
044-25665843 
13 சுற்றுச்‌ சூழல்‌ மற்றும்‌ வனம்‌ அரசு சார்புச்‌ செயலாளர்‌ தொ .பே: அரசு கூடுதல்‌ செயலாளர்‌ தொ 


www.Kaniyam.com 


044-25665736 நிகரி-25670560 


33 


.பே.-044-25677906 


044-25670560 


FreeTamilEbooks.com 


RTI 2005 GUIDE 


RTI 2005 GUIDE 


வரிசை அலுவலகத்தின்‌ பெயர்‌ (தலைமைச்‌ செயலகத்‌ 


எண்‌ துறைகள்‌) பொது தகவல்‌ அலுவலர்‌ மேல்‌ முறையீடு அலுவலர்‌ 
14 செய்தி மற்றும்‌ சுற்றுலா அரசு துணைச்‌ செயலாளர்‌ தொ .பே: அரசு கூடுதல்‌ செயலாளர்‌ 
044-25672709 (சுற்றுலா) 
தொ .பே-044-25677444 
15 தகவல்‌ தொழில்‌ நுட்பவியல்‌ அரசு சார்புச்‌ செயலாளர்‌ அரசு செயலாளர்‌ 
தொ.பே.-044-25670783 
044-25665598 
16 தமிழ்‌ வளர்ச்சி-பண்பாடு அரசு துணைச்‌ செயலாளர்‌ (அ.ந.மு.) தொ .பே: அரசு இணைச்‌ செயலாளர்‌ 
மற்றும்‌ அறநிலையம்‌ 044-25670969 1044-25665786 (அறநிலையம்‌) 
தொ .பே.-044-25677484 
044-25665489 
17 திட்டம்‌, வளர்ச்சி மற்றும்‌ சிறப்பு முயற்சிகள்‌ அரசு துணைச்‌ செயலாளர்‌ (தொநு) தொ .பே: அரசு இணைச்‌ செயலாளர்‌ தொ 
044-25676334 044-25665842 .பே.-044-25678830 
044-25665829 
18 தொழில்‌ துறை அரசு சார்புச்‌ செயலாளர்‌ தொ .பே: 044-25665311 அரசு துணைச்‌ செயலாளர்‌ தொ 
.பே.-044-25671773 
19 தொழிலாளர்‌ மற்றும்‌ வேலை வாய்ப்பு அரசு சார்புச்‌ செயலாளர்‌ அரசு துணைச்‌ செயலாளர்‌ 
(அ.ந.மு) தொ .பே: 044-25665436 (அ.ந.மு) 
தொ.பே.- 
044-25672502 
044-25665259 
20 நகராட்சி நிர்வாகம்‌ மற்றும்‌ குடிநீர்‌ வழங்கல்‌ அரசு துணைச்‌ செயலாளர்‌ (வி) அரசு இணைச்‌ செயலாளர்‌ 
தொ.பே: தொ.பே 
044-25677548 044-25672168 
044-25665249 044-25665778 
21 நிதித்‌ துறை வரவு-செலவு அரசு துணைச்‌ செயலாளர்‌ (வரவு- 
அரசு சார்புச்‌ செயலாளர்‌ (8.0௦010) செலவு) 
அரசு சார்புச்‌ செயலாளர்‌ (ஊதியக்‌ குழு) தொ.பே -044-25675475 
அரசு சார்புச்‌ செயலாளர்‌ (ஓய்வூதியம்‌) 044-25665967 
துணை இயக்குநர்‌ (ஆர்‌) (பிப்பி.இ) அரசு துணைச்‌ செயலாளர்‌ 
(ஊதியக்‌ குழு) 
அரசு துணைச்‌ செயலாளர்‌ 
(ஓய்வூதியம்‌) 
இணை இயக்குநர்‌ (ட) (பி.ப்பி.இ.) 
22 நெடுஞ்சாலை அரசு சார்புச்‌ செயலாளர்‌ (சா.4) அரசு இணைச்‌ செயலாளர்‌ தொ 
தொ .பே: 044-25665441 .பே.-044-25678135 
044-25665323 
23 பணியாளர்‌ மற்றும்‌ நிர்வாகச்‌ அரசு துணைச்‌ செயலாளர்‌ அரசு இணைச்‌ செயலாளர்‌ 


சீர்திருத்தம்‌ 


www.Kaniyam.com 


(பணிகள்‌) தொ.பே: 044-25674887 
044-25665427 மின்னணு அஞ்சல்‌ 


pardsperetn.gov.in 


34 


(பணியாளர்‌) 

தொ.பே. 

044-25671449 

044-25665481 மின்னணு அஞ்சல்‌ - 


pardsperetn.gov.in 


FreeTamilEbooks.com 


RTI 2005 GUIDE 


RTI 2005 GUIDE 


வரிசை அலுவலகத்தின்‌ பெயர்‌ (தலைமைச்‌ செயலகத்‌ 
எண்‌ துறைகள்‌) பொது தகவல்‌ அலுவலர்‌ மேல்‌ முறையீடு அலுவலர்‌ 
24 பள்ளிக்‌ கல்வி அரசு துணைச்‌ செயலாளர்‌ தொ .பே: அரசு கூடுதல்‌ செயலாளர்‌ தொ 
044-25671474 044-25665848 .பே.-044-25671639 
044-25665638 
25 பிற்படுத்தப்பட்டோர்‌, மிகப்‌ பிற்படுத்தப்பட்டோர்‌ அரசு இணைச்‌ செயலாளர்‌ அரசு சிறப்புச்‌ செயலாளர்‌ தொ 
மற்றும்‌ (பணியாளர்‌) சிறுபான்மையினர்‌ நலம்‌ தொ.பே: .பே.-044-25677142 
044-25670028 044-25665586 
044-25665328 
26 பொதுத்‌ துறை அரசு துணைச்‌ செயலாளர்‌ ( பணி) அரசு இணைச்‌ செயலாளர்‌ 
பொது (தேர்தல்‌) துறை தொ .பே: 044-25676051 (பொது) 
இணை தலைமைத்‌ தேர்தல்‌ அதிகாரி (ம) அரசு தொ .பே.-044-25670568 
இணைச்‌ செயலாளர்‌ தொ .பே: 044-25674185 தலைமைத்‌ தேர்தல்‌ 
044-25665688 அதிகாரி தொ .பே-044-25670390 
044-25665624 
27 பொதுப்‌ பணி அரசு துணைச்‌ செயலாளர்‌ (கட்ட டம்‌) அரசு சிறப்புச்‌ செயலாளர்‌ தொ 
தொ .பே: 1044-25679476 104425665540 .பே.-044-25673863 
044-25665542 
28 போக்குவரத்துத்‌ துறை அரசு சார்புச்‌ செயலாளர்‌ (பொது) அரசு துணைச்‌ செயலாளர்‌ (நி) 
தொ .பே: 044-25665819 தொ.பே -044-25674283 
044-25665584 
29 மக்கள்‌ நல்வாழ்வு மற்றும்‌ அரசு துணைச்‌ செயலாளர்‌ தொ .பே: அரசு கூடுதல்‌ செயலாளர்‌ 
குடும்ப நலம்‌ 044-25676229 044-25665486 
30 மதுவிலக்கு மற்றும்‌ ஆயத்தீர்வை அரசு சார்புச்‌ செயலாளர்‌ (வ.செ) அரசு துணைச்‌ செயலாளர்‌ 


31 


வணிக வரி மற்றும்‌ 
பதிவுத்துறை 


www.Kaniyam.com 


தொ.பே.-044-25665873 


அரசு துணைச்‌ செயலாளர்‌ (அ.ந.மு) தொ .பே: 


044-25672967 044-25665762 


35 


(Preventive Detention) 
தொ.பே.-044-25670349 

அரசு கூடுதல்‌ செயலாளர்‌ 
தொ.பே.-044-25678701 
044-25665764 மின்னணு அஞ்சல்‌ 


ctsecetn.gov.in 


FreeTamilEbooks.com 


RTI 2005 GUIDE 


RTI 2005 GUIDE 


வரிசை அலுவலகத்தின்‌ பெயர்‌ (தலைமைச்‌ செயலகத்‌ 


எண்‌ துறைகள்‌) பொது தகவல்‌ அலுவலர்‌ 


மேல்‌ முறையீடு அலுவலர்‌ 


32 வருவாய்‌ அரசு சார்புச்‌ செயலாளர்‌ (வ.நி.) 
தொ.பே: 044-25665148 
அரசு சார்புச்‌ செயலாளர்‌ (வ.செ) 
தொ .பே: 044-25665282 
அரசு சார்புச்‌ செயலாளர்‌ (நி.சி) 
தொ .பே: 044-25665282 
அரசு சார்புச்‌ செயலாளர்‌ (பொது) 
தொ .பே: 044-25665147 
அரசு சார்புச்‌ செயலாளர்‌ (பணி-1) தொ .பே: 
044-25665861 
அரசு சார்புச்‌ செயலாளர்‌ (பணி-2) தொ .பே: 
044-25665313 
அரசு சார்புச்‌ செயலாளர்‌ (வ.செ.) 
தொ .பே: 044-25665282 
அரசு சார்புச்‌ செயலாளர்‌ (கி.நி.) 


தொ .பே: 044-25665254 


(ஸி 


44-25665354 
அரசு சார்புச்‌ செயலாளர்‌ (நி.அ ) 
தொ .பே: 044-25665894 
அரசு சார்புச்‌ செயலாளர்‌ (இ. இட) 
தொ .பே: 044-25665894 
அரசு சார்புச்‌ செயலாளர்‌ (வ.நி. / சுனாமி) 


தொ .பே: 044-25665148 


044-25665894 
அரசு சார்புச்‌ செயலாளர்‌ (நி.மு.) 


அரசு சார்புச்‌ செயலாளர்‌ (Alienation) 


அரசு சார்புச்‌ செயலாளர்‌ (வ.நி.) 


தொ.பே: 
1044-25665148 
33 வீட்டுவசதி மற்றும்‌ நகர்ப்புற அரசு துணைச்‌ செயலாளர்‌ (நஊ ) 
வளர்ச்சி தொ .பே: 044-25671352 
044-25665817 
34 வேளாண்மைத்‌ துறை அரசு சார்புச்‌ செயலாளர்‌ 
(பணிகள்‌. 1) 
35 சட்டமன்றப்‌ பேரவைச்‌ அரசு துணைச்‌ செயலாளர்‌ (ம) 
செயலகம்‌ தொ .பே: 044-25673637 


2) மாவட்ட ஆட்சியர்‌ அலுவலகங்கள்‌. 


www.Kaniyam.com 36 


அரசு சார்புச்‌ செயலாளர்‌ (அ.ந.மு.) தொ .பே: 


அரசு சார்புச்‌ செயலாளர்‌ (யூ.எல்‌.சி.) தொ .பே: 


அரசு துணைச்‌ செயலாளர்‌ (வ.நி.) 
தொ.பே -044-25670417 
044-25665246 

அரசு துணைச்‌ செயலாளர்‌ (பணி) 
தொ .பே.-044-25676109 
044-25665357 

அரசு இணைச்‌ செயலாளர்‌ (நி.அ) 
| 

தொ .பே.-044-25671821 
044-25665537 

அரசு துணைச்‌ செயலாளர்‌ (நி.மு.) 
தொ .பே.-044-25671452 


044-25665319 


அரசு துணைச்‌ செயலாளர்‌ (வீ.வ.) 
தொ .பே.-044-25671576 
044-25665283 

அரசு கூடுதல்‌ / இணைச்‌ 
செயலாளர்‌ 
தொ.பே.-044-25673305 
044-25672746 

அரசு இணைச்‌ செயலாளர்‌ 


தொ.பே.-044-25670069 


FreeTamilEbooks.com 


RTI 2005 GUIDE 


RTI 2005 GUIDE 


வரிசை மாவட்டத்தின்‌ 

எண்‌ பெயர்‌ பொது தகவல்‌ அலுவலர்‌ மேல்‌ முறையீடு அலுவலர்‌ 

1 இராமநாதபுரம்‌ நேர்முக உதவியாளர்‌ (பொது) மாவட்ட ஆட்சியர்‌ மாவட்ட வருவாய்‌ அலுவலர்‌, மாவட்ட ஆட்சியர்‌ 
அலுவலகம்‌, இராமநாதபுரம்‌. தொ .பே.-04567-230558 அலுவலகம்‌ இராமநாதபுரம்‌. தொ .பே-04567-230610 

2 ஈரோடு நேர்முக உதவியாளர்‌ (பொது) மாவட்ட ஆட்சியர்‌ மாவட்ட வருவாய்‌ அலுவலர்‌, மாவட்ட ஆட்சியர்‌ 
அலுவலகம்‌, ஈரோடு தொ .பே.-0424-2260999 அலுவலகம்‌ ஈரோடு. தொ .பே-0424-2266333 

3 கடலூர்‌ நேர்முக உதவியாளர்‌ (பொது) மாவட்ட ஆட்சியர்‌ மாவட்ட வருவாய்‌ அலுவலர்‌, மாவட்ட ஆட்சியர்‌ 
அலுவலகம்‌, கடலூர்‌. தொ .பே.-04142-220956 அலுவலகம்‌ கடலூர்‌. தொ .பே-04142-230185 

4 கருர்‌ நேர்முக உதவியாளர்‌ (பொது) மாவட்ட ஆட்சியர்‌ மாவட்ட வருவாய்‌ அலுவலர்‌, மாவட்ட ஆட்சியர்‌ 
அலுவலகம்‌, கருர்‌. தொ .பே.-04324-257800 அலுவலகம்‌ கருர்‌. தொ .பே.-04324-256501 

5 கன்னியாகுமரி நேர்முக உதவியாளர்‌ (பொது) மாவட்ட ஆட்சியர்‌ மாவட்ட வருவாய்‌ அலுவலர்‌, மாவட்ட ஆட்சியர்‌ 
அலுவலகம்‌, கன்னியாகுமரி அலுவலகம்‌ கன்னியாகுமரி 
தொ. பே.-04652-278019 தொ.பே-04652-278725 

6 காஞ்சிபுரம்‌ நேர்முக உதவியாளர்‌ (பொது) மாவட்ட ஆட்சியர்‌ மாவட்ட வருவாய்‌ அலுவலர்‌, மாவட்ட ஆட்சியர்‌ 
அலுவலகம்‌, காஞ்சிபுரம்‌. அலுவலகம்‌ காஞ்சிபுரம்‌. 
தொ .பே.-044-27237789 தொ .பே.-044-27237945 

7 கிருஷ்ணகிரி நேர்முக உதவியாளர்‌ (பொது) மாவட்ட ஆட்சியர்‌ மாவட்ட வருவாய்‌ அலுவலர்‌, 
அலுவலகம்‌, கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர்‌ அலுவலகம்‌ கிருஷ்ணகிரி. 
தொ .பே.-04343-239400 தொ.பே.-04343-231300. 

8 கோயம்புத்தூர்‌ நேர்முக உதவியாளர்‌ (பொது) மாவட்ட ஆட்சியர்‌ மாவட்ட வருவாய்‌ அலுவலர்‌, மாவட்ட ஆட்சியர்‌ 
அலுவலகம்‌, கோயம்புத்தூர்‌. தொ .பே.-0422-2301523 அலுவலகம்‌ கோயம்புத்தூர்‌. தொ .பே.-0422-2300035 

9 சிவகங்கை நேர்முக உதவியாளர்‌ (பொது) மாவட்ட ஆட்சியர்‌ மாவட்ட வருவாய்‌ அலுவலர்‌, மாவட்ட ஆட்சியர்‌ 
அலுவலகம்‌, சிவகங்கை . அலுவலகம்‌ சிவகங்கை . 
தொ .பே.-04575-241525 தொ .பே.-04575-241293 

10 சென்னை நேர்முக உதவியாளர்‌ (பொது) மாவட்ட ஆட்சியர்‌ மாவட்ட வருவாய்‌ அலுவலர்‌, 
அலுவலகம்‌, சென்னை. மாவட்ட ஆட்சியர்‌ அலுவலகம்‌ சென்னை . தொ 
தொ.பே.-044-25268323 .பே.-044-25229454 

11 சேலம்‌ நேர்முக உதவியாளர்‌ (பொது) மாவட்ட ஆட்சியர்‌ மாவட்ட வருவாய்‌ அலுவலர்‌, மாவட்ட ஆட்சியர்‌ 
அலுவலகம்‌, சேலம்‌. தொ .பே.-0427-2452960 அலுவலகம்‌ சேலம்‌. தொ.பே-0427-2452661 

12 தஞ்காவூர்‌ நேர்முக உதவியாளர்‌ (பொது) மாவட்ட ஆட்சியர்‌ மாவட்ட வருவாய்‌ அலுவலர்‌, மாவட்ட ஆட்சியர்‌ 
அலுவலகம்‌, தஞ்காவூர்‌. அலுவலகம்‌ தஞ்காவூர்‌. 
தொ .பே.-04362-230206 தொ .பே.-04362-230206 

13 தருமபுரி நேர்முக உதவியாளர்‌ (பொது) மாவட்ட ஆட்சியர்‌ மாவட்ட வருவாய்‌ அலுவலர்‌, மாவட்ட ஆட்சியர்‌ 
அலுவலகம்‌, தருமபுரி தொ .பே.-04342-230886 அலுவலகம்‌ தருமபுரி தொ .பே-04342-230896 

14 திண்டுக்கல்‌ நேர்முக உதவியாளர்‌ (பொது) மாவட்ட ஆட்சியர்‌ மாவட்ட வருவாய்‌ அலுவலர்‌, மாவட்ட ஆட்சியர்‌ 
அலுவலகம்‌, திண்டுக்கல்‌. அலுவலகம்‌ திண்டுக்கல்‌ - 
தொ .பே.-0451-2460087 தொ .பே.-0451-2460300 

15 திருச்சி நேர்முக உதவியாளர்‌ (பொது) மாவட்ட ஆட்சியர்‌ மாவட்ட வருவாய்‌ அலுவலர்‌, 
அலுவலகம்‌, திருச்சி மாவட்ட ஆட்சியர்‌ அலுவலகம்‌ திருச்சி. 
தொ .பே.-0431-2461178 தொ .பே-0431-2460016 

16 திருநெல்வேலி நேர்முக உதவியாளர்‌ (பொது) மாவட்ட ஆட்சியர்‌ மாவட்ட வருவாய்‌ அலுவலர்‌, மாவட்ட ஆட்சியர்‌ 
அலுவலகம்‌, திருநெல்வேலி. அலுவலகம்‌ திருநெல்வேலி. 
தொ. பே.-0462-2500224 தொ.பே.-0462-2500466 

17 திருவள்ளூர்‌ நேர்முக உதவியாளர்‌ (பொது) மாவட்ட ஆட்சியர்‌ மாவட்ட வருவாய்‌ அலுவலர்‌, மாவட்ட ஆட்சியர்‌ 


www.Kaniyam.com 


அலுவலகம்‌, திருவள்ளூர்‌. 
தொ .பே.-044-27661200 


37 


அலுவலகம்‌ திருவள்ளூர்‌. 
தொ .பே-044-27662222 


FreeTamilEbooks.com 


RTI 2005 GUIDE 


RTI 2005 GUIDE 


வரிசை மாவட்டத்தின்‌ 

எண்‌ பெயர்‌ பொது தகவல்‌ அலுவலர்‌ மேல்‌ முறையீடு அலுவலர்‌ 

18 திருவண்ணாமணர்முக உதவியாளர்‌ (பொது) மாவட்ட ஆட்சியர்‌ மாவட்ட வருவாய்‌ அலுவலர்‌, மாவட்ட ஆட்சியர்‌ 
அலுவலகம்‌, திருவண்ணாமலை. அலுவலகம்‌ திருவண்ணாமலை. 
தொ .பே.-04175-233026 தொ .பே.-04175-233006 

19 திருவாருர்‌ நேர்முக உதவியாளர்‌ (பொது) மாவட்ட ஆட்சியர்‌ மாவட்ட வருவாய்‌ அலுவலர்‌, மாவட்ட ஆட்சியர்‌ 
அலுவலகம்‌, திருவாருர்‌. அலுவலகம்‌ திருவாருர்‌. 
தொ .பே.-04366-220889 தொ.பே-04366-220483 

20 தேனி நேர்முக உதவியாளர்‌ (பொது) மாவட்ட ஆட்சியர்‌ மாவட்ட வருவாய்‌ அலுவலர்‌, மாவட்ட ஆட்சியர்‌ 
அலுவலகம்‌, தேனி. அலுவலகம்‌ தேனி. 
தொ .பே.-04546-254956 தொ.பே.-04546-254946 

21 தூத்துக்குடி நேர்முக உதவியாளர்‌ (பொது) மாவட்ட ஆட்சியர்‌ மாவட்ட வருவாய்‌ அலுவலர்‌, மாவட்ட ஆட்சியர்‌ 
அலுவலகம்‌, தூத்துக்குடி தொ .பே.-0461-2340606 அலுவலகம்‌ தூத்துக்குடி. தொ .பே.-0461-2340400 

22 நாகப்பட்டினம்‌ நேர்முக உதவியாளர்‌ (பொது) மாவட்ட ஆட்சியர்‌ மாவட்ட வருவாய்‌ அலுவலர்‌, மாவட்ட ஆட்சியர்‌ 
அலுவலகம்‌, நாகப்பட்டினம்‌. அலுவலகம்‌ நாகப்பட்டினம்‌. 
தொ .பே.--4365-253048 தொ .பே.-04365-253050 

23 நாமக்கல்‌ நேர்முக உதவியாளர்‌ (பொது) மாவட்ட ஆட்சியர்‌ மாவட்ட வருவாய்‌ அலுவலர்‌, மாவட்ட ஆட்சியர்‌ 
அலுவலகம்‌, நாமக்கல்‌. தொ .பே.-04286-281106 அலுவலகம்‌ நாமக்கல்‌. 

தொ .பே-04286-281103 

24 நீலகிரி நேர்முக உதவியாளர்‌ (பொது) மாவட்ட ஆட்சியர்‌ மாவட்ட வருவாய்‌ அலுவலர்‌, மாவட்ட ஆட்சியர்‌ 
அலுவலகம்‌, நீலகிரி அலுவலகம்‌ நீலகிரி 
தொ .பே.-0423-2443971 தொ .பே.-0423-2441233 

25 புதுக்கோட்டை நேர்முக உதவியாளர்‌ (பொது) மாவட்ட ஆட்சியர்‌ மாவட்ட வருவாய்‌ அலுவலர்‌, 
அலுவலகம்‌, புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர்‌ அலுவலகம்‌ புதுக்கோட்டை... தொ 
தொ .பே.-0422-221658 .பே-04322-220946 

26 பெரம்பலூர்‌ நேர்முக உதவியாளர்‌ (பொது) மாவட்ட ஆட்சியர்‌ மாவட்ட வருவாய்‌ அலுவலர்‌, மாவட்ட ஆட்சியர்‌ 
அலுவலகம்‌, பெரம்பலூர்‌. தொ .பே.-04328-277875 அலுவலகம்‌ பெரம்பலூர்‌. தொ .பே.-04328-277924 

27 மதுரை நேர்முக உதவியாளர்‌ (பொது) மாவட்ட ஆட்சியர்‌ மாவட்ட வருவாய்‌ அலுவலர்‌, மாவட்ட ஆட்சியர்‌ 
அலுவலகம்‌, மதுரை. அலுவலகம்‌ மதுரை. 
தொ. பே.-0452-2533272 தொ .பே.-0452-2522108 

28 விருதுநகர்‌ நேர்முக உதவியாளர்‌ (பொது) மாவட்ட ஆட்சியர்‌ மாவட்ட வருவாய்‌ அலுவலர்‌, மாவட்ட ஆட்சியர்‌ 
அலுவலகம்‌, விருதுநகர்‌. அலுவலகம்‌ விருதுநகர்‌. தொ .பே-04562-252348 
தொ .பே.-04562-252671 

29 விழுப்புரம்‌ நேர்முக உதவியாளர்‌ (பொது) மாவட்ட ஆட்சியர்‌ மாவட்ட வருவாய்‌ அலுவலர்‌, மாவட்ட ஆட்சியர்‌ 
அலுவலகம்‌, விழுப்புரம்‌. தொ .பே.-04146-222656 அலுவலகம்‌ விழுப்புரம்‌. தொ .பே-04146-222128 

30 வேலூர்‌ நேர்முக உதவியாளர்‌ (பொது) மாவட்ட ஆட்சியர்‌ மாவட்ட வருவாய்‌ அலுவலர்‌, மாவட்ட ஆட்சியர்‌ 


www.Kaniyam.com 


அலுவலகம்‌, வேலூர்‌. 
தொ .பே.-0416-2253034 


3) துறைத்‌ தலைமை அலுவலகங்கள்‌. 


38 


அலுவலகம்‌ வேலூர்‌. தொ.பே-2253502 


FreeTamilEbooks.com 


RTI 2005 GUIDE 


RTI 2005 GUIDE 


வரினைுறைத்‌ தலைமை 


எண்‌ அலுவலகத்தின்‌ பெயர்‌ 


பொது தகவல்‌ அலுவலர்‌ 


மேல்‌ முறையீடு அலுவலர்‌ 


1 ஆதி திராவிடர்‌ நல இயக்ககம்‌, 


சேப்பாக்கம்‌, சென்னை -5. 


2 பழங்குடியினர்‌ நல இயக்ககம்‌, 


சேப்பாக்கம்‌, சென்னை -5. 


3 மீன்‌ துறை இயக்குநர்‌ 
அலுவலகம்‌, தேனாம்பேட்டை, 
சென்னை-6. 

4 கூட்டுறவுத்‌ துறை, 
என்‌.வி.நடராசன்‌ மாளிகை, 
ஈ.வெ.ரா.பெரியார்‌ 
நெடுஞ்சாலை கீழ்பாக்கம்‌, 
சென்னை -10. 

5 உணவு பொருள்‌ வழங்கல்‌ 
மற்றும்‌ நுகர்வோர்‌ பாதுகாப்புத்‌ 
துறை, சேப்பாக்கம்‌, சென்னை 


5. 


6 வனத்‌ துறை, 
தமிழ்நாடு வனப்‌ பாதுகாவலர்‌ 
எண்‌.1, ஜீனிஸ்‌ சாலை, பனகல்‌ 
மாளிகை, சைதாப்பேட்டை, 


சென்னை-15. 


7 சுற்றுச்‌ சூழல்‌ இயக்குநரகம்‌, 
எண்‌.1, ஜீனிஸ்‌ சாலை, 
பனகல்‌ மாளிகை, 
சைதாப்பேட்டை, சென்னை -15. 

8 மருத்துவம்‌ மற்றும்‌ ஊரக நலப்‌ 
பணிகள்‌ துறை, 
எண்‌.354, அண்ணா சாலை, 
சென்னை -6. 

9 தொழில்‌ நுட்பக்‌ கல்வி 
இயக்ககம்‌, கிண்டி, சென்னை 


-25. 


10 ஆவணக்‌ காப்பகம்‌ மற்றும்‌ 
வரலாற்று ஆராய்ச்சித்‌ துறை, 
50-51 காந்தி இர்வின்‌ சாலை, 


எழும்பூர்‌, சென்னை -8. 


www.Kaniyam.com 


ஆதி திராவிடர்‌ நல ஆணையரின்‌ நேர்முக 
உதவியாளர்‌, 

ஆதி திராவிடர்‌ நல இயக்ககம்‌, சேப்பாக்கம்‌, 
சென்னை -5. 

இணை இயக்குநர்‌(பழங்குடியினர்‌), 
பழங்குடியினர்‌ நல இயக்ககம்‌, சேப்பாக்கம்‌, 
சென்னை -5. தொ .பே.-044-28412213. 

இணை இயக்குநர்‌ (ஆய்வு), மீன்‌ துறை இயக்குநர்‌ 
அலுவலகம்‌, தேனாம்பேட்டை, சென்னை-6. நிகரி - 
24335585. 

இணைப்‌ பதிவாளர்‌ (சட்டம்‌ (மற்றும்‌) பயிற்சி), 
கூட்டுறவுத்‌ துறை, என்‌.வி.நடராசன்‌ மாளிகை, 
ஈ.வெரா.பெரியார்‌ நெடுஞ்சாலை கீழ்பாக்கம்‌, 
சென்னை -10. தொ .பே.-044-28236844. நிகரி - 
282230408. 

துணை ஆணையர்‌-1 உணவு பொருள்‌ வழங்கல்‌ 
மற்றும்‌ 

நுகர்வோர்‌ பாதுகாப்புத்‌ துறை, சேப்பாக்கம்‌, 
சென்னை -5. தொ .பே.-044-28510760. நிகரி - 
28510731 

தமிழ்நாடு வனப்‌ பாதுகாவலர்‌ 

(விளம்பரம்‌), 

வனத்‌ துறை, எண்‌.1, ஜீனிஸ்‌ சாலை, 

பனகல்‌ மாளிகை, 

சைதாப்பேட்டை, சென்னை-15. தொ 
.பே.-044-24364955. 

துணை இயக்குநர்‌, எண்‌.1, ஜீனிஸ்‌ சாலை, பனகல்‌ 


மாளிகை, சைதாப்பேட்டை, சென்னை-15. 


இணை இயக்குநர்‌ (நிர்வாகம்‌), மருத்துவம்‌ மற்றும்‌ 
ஊரக நலப்‌ பணிகள்‌ துறை, எண்‌.354, அண்ணா 


சாலை, சென்னை -6. நிகரி - 24334277. 


உதவி இயக்குநர்‌ (நிர்வாகம்‌) 

தொழில்‌ நுட்பக்‌ கல்வி இயக்ககம்‌, கிண்டி, 
சென்னை -25. 

தொ .பே.-044-22351456. 

உதவி ஆணையர்‌, 

ஆவணக்‌ காப்பகம்‌ மற்றும்‌ வரலாற்று ஆராய்ச்சித்‌ 
துறை, 50-51, காந்தி இர்வின்‌ சாலை, எழும்பூர்‌, 


சென்னை -8. 


39 


இணை இயக்குநர்‌ (பொது), 
ஆதி திராவிடர்‌ நலம்‌, சேப்பாக்கம்‌, சென்னை -5. 


இயக்குநர்‌, பழங்குடியினர்‌ நல இயக்ககம்‌, 
சேப்பாக்கம்‌, சென்னை -5. தொ .பே.-044-28516689. 


இயக்குநர்‌, மீன்‌ துறை இயக்குநர்‌ அலுவலகம்‌, 
தேனாம்பேட்டை, சென்னை-6. தொ 
.பே.-044-24320791 

கூடுதல்‌ பதிவாளர்‌, கூட்டுறவுத்‌ துறை, 
என்‌.வி.நடராசன்‌ மாளிகை, ஈ.வெ.ரா.பெரியார்‌ 
நெடுஞ்சாலை கீழ்பாக்கம்‌, சென்னை -10. 


தொ .பே.-044-28255567 


கூடுதல்‌ ஆணையர்‌, உணவு பொருள்‌ வழங்கல்‌ 
மற்றும்‌ 
நுகர்வோர்‌ பாதுகாப்புத்‌ துறை, சேப்பாக்கம்‌, 


சென்னை -5. தொ .பே.-044-28583139. 


கூடுதல்‌ முதன்மை தலைமை வனப்‌ 
பாதுகாவலர்‌(வன நிர்வாகம்‌) வனத்‌ துறை, எண்‌.1, 
ஜீனிஸ்‌ சாலை, பனகல்‌ மாளிகை, 
சைதாப்பேட்டை, சென்னை-15. 


தொ. பே.-044-24320994 


கூடுதல்‌ இயக்குநர்‌, எண்‌.1, ஜீனிஸ்‌ சாலை, 
பனகல்‌ மாளிகை, 


சைதாப்பேட்டை, சென்னை -15. நிகரி - 2483336594. 


கூடுதல்‌ இயக்குநர்‌ (ம), மருத்துவம்‌ மற்றும்‌ ஊரக 
நலப்‌ பணிகள்‌ துறை, 

எண்‌.354, அண்ணா சாலை, சென்னை -6. 

தொ .பே.-044-24321487. 

கூடுதல்‌ இயக்குநர்‌ (தேர்வுகள்‌), தொழில்‌ நுட்பக்‌ 
கல்வி இயக்ககம்‌, கிண்டி, சென்னை -25. 

தொ .பே.-044-22351840 

044-22352008. 

துணை ஆணையர்‌, 

ஆவணக்‌ காப்பகம்‌ மற்றும்‌ வரலாற்று ஆராய்ச்சித்‌ 
துறை, 50-51, காந்தி இர்வின்‌ சாலை, எழும்பூர்‌, 


சென்னை -8. 


FreeTamilEbooks.com 


RTI 2005 GUIDE 


RTI 2005 GUIDE 


வரினைுறைத்‌ தலைமை 


எண்‌ அலுவலகத்தின்‌ பெயர்‌ 


பொது தகவல்‌ அலுவலர்‌ 


மேல்‌ முறையீடு அலுவலர்‌ 


11 


20 


21 


22 


தீயணைப்பு மற்றும்‌ மீட்புப்‌ 
பணித்‌ துறை, எண்‌.12, 
ருக்மணி லஷ்மிபதி காலை, 


எழும்பூர்‌, சென்னை -8. 


தடய அறிவியல்‌ துறை, 
எண்‌.303, காமராசர்‌ சாலை, 
மைலாப்பூர்‌, சென்னை -4. 
காவல்‌ துறை 
இயக்குநர்‌(பயிற்சி), காவலர்‌ 
பயிற்சிக்‌ கல்லூரி, அசோக்‌ 
நகர்‌, சென்னை -83. 
சர்க்கரைத்‌ துறை, எண்‌.690, 
அண்ணா சாலை, சென்னை 
-15. 

அரசு எழுதுபொருள்‌ மற்றும்‌ 
அச்சுத்‌ துறை, எண்‌.110, 


அண்ணா சாலை, சென்னை -2. 


சுற்றுலாத்‌ துறை, சுற்றுலா 
வளாகம்‌, வாலாஜா சாலை, 
சென்னை-2. 

தொழிலாளர்‌ துறை, டி.எம்‌.எஸ்‌. 
வளாகம்‌, தேனாம்பேட்டை, 
சென்னை-6. 

வேலை வாய்ப்பு மற்றும்‌ 
பயிற்சித்‌ துறை, வேலை 
வாய்ப்புப்‌ பிரிவு, ஆணையரகம்‌, 
கிண்டி, சென்னை -32 

வேலை வாய்ப்பு மற்றும்‌ 
பயிற்சித்‌ துறை, பயிற்சிப்‌ பிரிவு 
ஆணையரகம்‌, கிண்டி, 
சென்னை -32 
தொழிற்சாலைகள்‌, 
ஆய்வகத்துறை, எழிலகம்‌, 
சென்னை -5. 

சட்டக்‌ கல்வி இயக்ககம்‌, 
தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம்‌, 
நந்தனம்‌, சென்னை -18. 
நகராட்சி நிர்வாக 
ஆணையரகம்‌, எழிலகம்‌ 
இணைப்பு கட்டிடம்‌ வெது மாடி, 


சேப்பாக்கம்‌, சென்னை -5. 


www.Kaniyam.com 


நிர்வாக நேர்முக அலுவலர்‌ (பண்டகசாலை), 
தீயணைப்பு மற்றும்‌ மீட்புப்‌ பணித்‌ துறை, எண்‌.12 
ருக்மணி லஷ்மிபதி காலை, எழும்பூர்‌, சென்னை 


-8. 


உதவி இயக்குநர்‌, தடய அறிவியல்‌ துறை, 
எண்‌.303, காமராசர்‌ சாலை, மைலாப்பூர்‌, 
சென்னை -4. நிகரி - 28247767. 

காவல்‌ துறை தலைவர்‌ (பயிற்சி), காவலர்‌ 
பயிற்சிக்‌ கல்லூரி, 

அசோக்‌ நகர்‌, சென்னை -83. தொ 
.பே.-044-24892175. நிகரி - 24853434. 

உதவி இயக்குநர்‌ (திட்டம்‌), சர்க்கரைத்‌ துறை, 
எண்‌.690, அண்ணா சாலை, சென்னை -15. 

தொ .பே.-044-24830011. நிகரி - 24312073. 

உதவி இயக்குநர்‌ (வெளியீடு), அரசு எழுதுபொருள்‌ 
மற்றும்‌ அச்சுத்‌ துறை, எண்‌.110, அண்ணா சாலை, 


சென்னை -2. நிகரி - 28521318. 


இணை இயக்குநர்‌, சுற்றுலாத்‌ துறை, சுற்றுலா 
வளாகம்‌, வாலாஜா சாலை, சென்னை -2. தொ 
.பே.-044-25366633. 

இணை ஆணையர்‌ (ச), தொழிலாளர்‌ துறை, 
டி.எம்‌.எஸ்‌. வளாகம்‌, தேனாம்பேட்டை, சென்னை-6. 
நிகரி - 24341966. 

இணை இயக்குநர்‌, வேலை வாய்ப்பு மற்றும்‌ 
பயிற்சித்‌ துறை, வேலை வாய்ப்புப்‌ பிரிவு 
ஆணையரகம்‌, கிண்டி, சென்னை -32. நிகரி - 
22324595. 

இணை இயக்குநர்‌, வேலை வாய்ப்பு மற்றும்‌ 
பயிற்சித்‌ துறை, பயிற்சிப்‌ பிரிவு ஆணையரகம்‌, 


கிண்டி, சென்னை -32. நிகரி - 22324595. 


தொழிற்சாலைகள்‌ முதன்மை துணை ஆய்வாளர்‌ 


சேப்பாக்கம்‌, சென்னை -5 


இயக்குநர்‌, சட்டக்‌ கல்வி இயக்ககம்‌, தமிழ்நாடு 


வீட்டு வசதி வாரியம்‌, நந்தனம்‌, சென்னை -18. 


இணை இயக்குநர்‌ (நிர்வாகம்‌), நகராட்சி நிர்வாக 
ஆணையரகம்‌, 
எழிலகம்‌ இணைப்பு கட்டிடம்‌ 6வது மாடி, 


சேப்பாக்கம்‌, சென்னை -5. தொ .பே.-044-28518079. 


40 


நிர்வாக நேர்முக அலுவலர்‌ மற்றும்‌ துணை 
இயக்குநர்‌ (முழு கூடுதல்‌ பொறுப்பு), தீயணைப்பு 
மற்றும்‌ மீட்புப்‌ பணித்‌ துறை, எண்‌.12, ருக்மணி 
லஷ்மிபதி காலை, எழும்பூர்‌, சென்னை -8. 

தொ .பே.-044-28550931 

இயக்குநர்‌, தடய அறிவியல்‌ துறை, எண்‌.303, 
காமராசர்‌ சாலை, மைலாப்பூர்‌, சென்னை -4. 
தொ.பே.-044-28447767. 

கூடுதல்‌ இயக்குநர்‌ (பயிற்சி), காவலர்‌ பயிற்சிக்‌ 
கல்லூரி, 

அசோக்‌ நகர்‌, சென்னை -83. 

தொ .பே.-044-24892456. 

கூடுதல்‌ இயக்குநர்‌, சர்க்கரைத்‌ துறை, எண்‌.690, 
அண்ணா சாலை, சென்னை -15. 

தொ .பே.-044-24311960. 

இணை இயக்குநர்‌, 

அரசு எழுதுபொருள்‌ மற்றும்‌ அச்சுத்‌ துறை, 
எண்‌.110, அண்ணா சாலை, சென்னை -2. தொ 
.பே.-044-28521365. 

ஆணையர்‌, சுற்றுலாத்‌ துறை, சுற்றுலா வளாகம்‌, 
வாலாஜா சாலை, சென்னை-2 
தொ.பே.-044-25382772. 

கூடுதல்‌ ஆணையர்‌, தொழிலாளர்‌ துறை, 
டி.எம்‌.எஸ்‌. வளாகம்‌, தேனாம்பேட்டை, சென்னை-6. 
தொ .பே.-044-24349442. 

ஆணையர்‌, வேலை வாய்ப்பு மற்றும்‌ பயிற்சித்‌ 
துறை, வேலை வாய்ப்புப்‌ பிரிவு 

ஆணையரகம்‌, கிண்டி, சென்னை -32 

தொ .பே.-044-22324525. 

ஆணையர்‌, வேலை வாய்ப்பு மற்றும்‌ பயிற்சித்‌ 
துறை, பயிற்சிப்‌ பிரிவு ஆணையரகம்‌, கிண்டி, 
சென்னை -32 

தொ .பே.-044-22324525. 

தொழிற்சாலைகள்‌ முதன்மை துணை ஆய்வாளர்‌ 


சேப்பாக்கம்‌, சென்னை -5 


அரசு செயலாளர்‌, சட்டத்‌ துறை, தலைமைச்‌ 


செயலகம்‌, சென்னை -9. 


கூடுதல்‌ இயக்குநர்‌, நகராட்சி நிர்வாக 
ஆணையரகம்‌, எழிலகம்‌ இணைப்பு கட்டிடம்‌ 6வது 
மாடி, சேப்பாக்கம்‌, சென்னை -5. தொ 


.பே.-044-28594765. 


FreeTamilEbooks.com 


RTI 2005 GUIDE 


RTI 2005 GUIDE 


வரினைுறைத்‌ தலைமை 


எண்‌ அலுவலகத்தின்‌ பெயர்‌ 


பொது தகவல்‌ அலுவலர்‌ 


மேல்‌ முறையீடு அலுவலர்‌ 


23 


24 


25 


26 


27 


28 


29 


30 


31 


32 


பொருளியல்‌ மற்றும்‌ 
புள்ளியியல்‌ துறை, டி.எம்‌.எஸ்‌. 
வளாகம்‌, எண்‌.359, அண்ணா 


சாலை, சென்னை -6. 


மதுவிலக்கு மற்றும்‌ ஆயத்‌ 
தீர்வைத்‌ துறை, சேப்பாக்கம்‌, 


சென்னை -5. 


வருவாய்‌ நிர்வாகம்‌ (மற்றும்‌) 
பேரிடர்‌ மேலாண்மை 
தணிக்கும்‌ துறை, எழிலகம்‌, 
சேப்பாக்கம்‌, சென்னை -5. 
நில நிர்வாகத்‌ துறை, 


சேப்பாக்கம்‌, சென்னை -5. 


ஊரக வளர்ச்சி இயக்ககம்‌, 
பனகல்‌ கட்டிடம்‌, 


சைதாப்பேட்டை, சென்னை-15. 


சமூக நல இயக்குநரகம்‌, 


சேப்பாக்கம்‌, சென்னை -5. 


உள்ளாட்சி நிதித்‌ தணிக்கைத்‌ 
துறை, 4வது தளம்‌, குறளகம்‌, 


சென்னை -108. 


கூட்டுறவு தணிக்கைத்‌ துறை, 5, 


காமராசர்‌ சாலை, எழிலகம்‌, 


சென்னை -5. 


சிறு சேமிப்பு இயக்ககம்‌, 
எண்‌.775, அண்ணா சாலை, 


சென்னை -2. 


கருவூலம்‌ மற்றும்‌ கணக்குத்‌ 
துறை, பனகல்‌ கட்டிடம்‌, 

எண்‌.1 ஜீனிஸ்‌ சாலை, 
சைதாப்பேட்டை, சென்னை-15. 
தொ .பே: 044-24321065. 


தொ .பே.: 044-24342436 


www.Kaniyam.com 


கூடுதல்‌ இயக்குநர்‌, பொருளியல்‌ மற்றும்‌ 
புள்ளியியல்‌ துறை, டி.எம்‌.எஸ்‌. வளாகம்‌, எண்‌.359, 
அண்ணா சாலை, சென்னை -6. 


தொ.பே.-044-24341929. நிகரி - 24322871. 


உதவி ஆணையர்‌ (ம(ம)ஆ.-1), மதுவிலக்கு மற்றும்‌ 
ஆயத்‌ தீர்வைத்‌ துறை, சேப்பாக்கம்‌, சென்னை -5. 


நிகரி - 28514571 


உதவி ஆணையர்‌ (RR), வருவாய்‌ நிர்வாகம்‌ 
மற்றும்‌ பேரிடர்‌ மேலாண்மை தணிக்கும்‌ துறை, 
எழிலகம்‌, சேப்பாக்கம்‌, சென்னை -5. தொ 
.பே.-044-28411552. நிகரி - 28415551. 

உதவி ஆணையர்‌ (ஒப்படைப்பு), நில நிர்வாகத்‌ 


துறை, சேப்பாக்கம்‌, சென்னை -5. நிகரி - 28550505, 


உதவி இயக்குநர்‌ (நிர்வாகம்‌), 

ஊரக வளர்ச்சி இயக்ககம்‌, பனகல்‌ கட்டிடம்‌, 
சைதாப்பேட்டை, சென்னை-15. 
தொ.பே.-044-24343205. 

துணை இயக்குநர்‌ (நிருவாகம்‌) சமூக நல 
ஆணையரகம்‌ சென்னை 600005. தொ . பே.- 
044-28524499 

துணை இயக்குநர்‌, 

உள்ளாட்சி நிதித்‌ தணிக்கைத்‌ 4வது தளம்‌, 
குறளகம்‌, 

துறை, சென்னை -108. 

தொ .பே.-044-25341196. 

நிகரி - 25342276. 

இயக்குநரின்‌ நேர்முக உதவியாளர்‌ கூட்டுறவு 
தணிக்கைத்‌ துறை, 5, காமராசர்‌ சாலை, 
எழிலகம்‌, சென்னை -5. தொ.பே-044-28440193. 
நிகரி - 28446734. 

உதவி இயக்குநர்‌ (நிர்வாகம்‌) சிறு சேமிப்பு 
இயக்ககம்‌, 

எண்‌.775, அண்ணா சாலை, சென்னை -2. நிகரி - 
28627093. 

கணக்கு அலுவலர்‌, கருவூலம்‌ மற்றும்‌ கணக்குத்‌ 
துறை, பனகல்‌ கட்டிடம்‌, 

எண்‌.1 ஜீனிஸ்‌ சாலை, 

சைதாப்பேட்டை, சென்னை-15. 

தொ .பே.-044-24321761 

நீட்சி - 27. 


நிகரி - 24364988. 


41 


சிறப்பு ஆணையர்‌ (ம) இயக்குநர்‌, பொருளியல்‌ 
மற்றும்‌ புள்ளியியல்‌ துறை, டி.எம்‌.எஸ்‌. வளாகம்‌, 
எண்‌.359, 

அண்ணா சாலை, சென்னை -6. தொ 
.பே.-044-24321052. 

இணை ஆணையர்‌-1, | மதுவிலக்கு மற்றும்‌ ஆயத்‌ 
தீர்வைத்‌ 

துறை, சேப்பாக்கம்‌, சென்னை -5. தொ 
.பே.-044-28525007. 

கூடுதல்‌ ஆணையர்‌ (RR), வருவாய்‌ நிர்வாகம்‌ 
மற்றும்‌) பேரிடர்‌ மேலாண்மை தணிக்கும்‌ துறை, 
எழிலகம்‌, சேப்பாக்கம்‌, சென்னை -5. தொ 
.பே.-044-28544249. 

கூடுதல்‌ ஆணையர்‌ (நிலம்‌), நில நிர்வாகத்‌ துறை, 
சேப்பாக்கம்‌, சென்னை -5. 

தொ.பே.-044-28525675. 

கூடுதல்‌ இயக்குநர்‌ (பொது), ஊரக வளர்ச்சி 
இயக்ககம்‌, பனகல்‌ கட்டிடம்‌, 

சைதாப்பேட்டை, சென்னை-15. 
தொ.பே.-044-24321673. 

ஆணையர்‌, சமூக நல இயக்குநரகம்‌, சேப்பாக்கம்‌, 


சென்னை -5. தொ .பே.-044-28524499. 


இணை இயக்குநர்‌ , உள்ளாட்சி நிதித்‌ தணிக்கைத்‌ 
துறை, 
4வது தளம்‌, குறளகம்‌, 


சென்னை -108. தொ .பே.-044-25342576. 


இணை இயக்குநர்‌ (தணிக்கை), கூட்டுறவு 
தணிக்கைத்‌ துறை, 5, காமராசர்‌ சாலை, எழிலகம்‌, 


சென்னை -5. தொ.பே.-044-28447309. 


இணை இயக்குநர்‌ சிறு சேமிப்பு இயக்ககம்‌, 
எண்‌.775, அண்ணா சாலை, சென்னை -2. 


தொ .பே.-044-28527093. 


இணை இயக்குநர்‌ (குழு காப்பீட்டு திட்டம்‌) 
கருவூலம்‌ மற்றும்‌ கணக்குத்‌ துறை, பனகல்‌ 
கட்டிடம்‌, எண்‌.1 ஜீனிஸ்‌ சாலை, சைதாப்பேட்டை, 
சென்னை -15. தொ.பே.-044-24321761 


நீட்சி - 24 


FreeTamilEbooks.com 


RTI 2005 GUIDE 


RTI 2005 GUIDE 


வரினைுறைத்‌ தலைமை 


எண்‌ அலுவலகத்தின்‌ பெயர்‌ 


பொது தகவல்‌ அலுவலர்‌ 


மேல்‌ முறையீடு அலுவலர்‌ 


33 


34 


35 


36 


37 


38 


39 


40 


41 


ஓய்வூதிய இயக்குநரகம்‌, 
டி.எம்‌.எஸ்‌.வளாகம்‌, 


எண்‌.359, அண்ணா சாலை, 


தேனாம்பேட்டை, சென்னை-18. 


தொ.பே: 044-24331918. 
போக்குவரத்துத்‌ துறை, 
சேப்பாக்கம்‌, சென்னை -5. 


தொ.பே 044-28520682. 


நகர்‌ ஊரமைப்புத்‌ துறை, 
எண்‌.807, அண்ணா சாலை, 
சென்னை -2. 

தொ.பே 044-28521895. 
கூட்டுறவு சங்கங்களின்‌ 


பதிவாளர்‌ (வீட்டு வசதி), 


எண்‌.22, 4வது பிரதான சாலை, 


காந்தி நகர்‌, அடையாறு, 
சென்னை -20. 

சிறப்பு சிற்றூராட்சிகள்‌ 

இயக்ககம்‌, 4வது தளம்‌, 


குறளகம்‌, சென்னை -108. 


ஊனமுற்றோருக்கான மாநில 
ஆணையர்‌ அலுவலகம்‌, 


45/1, மாடல்‌ பள்ளித்‌ தெரு, 


ஆயிரம்‌ விளக்கு, சென்னை -6. 


சமூக நல இயக்குநரகம்‌, 


சேப்பாக்கம்‌, சென்னை -5. 


சமூக பாதுகாப்புத்‌ துறை, 300, 
புரசைவாக்கம்‌ நெடுஞ்சாலை, 
சென்னை -10. 

தொ.பே 044-26426421. 
தொ.பே 044-26425082. 
அனைவருக்கும்‌ கல்வி 
இயக்ககம்‌, சென்னை -6. 


தொ.மே 044-28278068. 


www.Kaniyam.com 


இணை இயக்குநர்‌, ஓய்வூதிய இயக்குநரகம்‌, 
டி..எம்‌.எஸ்‌.வளாகம்‌, 

எண்‌.359, அண்ணா சாலை, 
தேனாம்பேட்டை, சென்னை-18. 


தொ .பே.-044-24345165. 


உதவிச்‌ செயலாளர்‌ | - 303 உதவிச்‌ செயலாளர்‌ | | - 


300 உதவிச்‌ செயலாளர்‌ | | - 311 போக்குவரத்துத்‌ 
துறை, சேப்பாக்கம்‌, சென்னை -5. தொ 
.பே.-044-28414550. நிகரி - 28412244 

துணை இயக்குநர்‌ (நிர்வாகம்‌), நகர்‌ ஊரமைப்புத்‌ 
துறை, எண்‌.807, அண்ணா சாலை, சென்னை -2. 


தொ .பே.-044-28521115. நிகரி - 28520582. 


பதிவாளரின்‌ நேர்முக உதவியாளர்‌ மற்றும்‌ 
கூட்டுறவு சங்கங்களின்‌ துணைப்‌ பதிவாளர்‌, 
கூட்டுறவு சங்கங்களின்‌ பதிவாளர்‌ (வீட்டு வசதி), 
எண்‌.22, 4வது பிரதான சாலை, காந்தி நகர்‌, 
அடையாறு, சென்னை -20. நிகரி - 24410890. 
உதவி இயக்குநர்‌, சிறப்பு சிற்றூராட்சிகள்‌ 
இயக்ககம்‌, 4வது தளம்‌, குறளகம்‌, சென்னை -108. 


தொ .பே.-044-24852460. நிகரி - 25358742. 


இணை இயக்குநர்‌, 

ஊனமுற்றோருக்கான மாநில ஆணையர்‌ 
அலுவலகம்‌, 

45/1, மாடல்‌ பள்ளித்‌ தெரு, 

ஆயிரம்‌ விளக்கு, சென்னை -6. 

தொ .பே-044-28290392. 

நீட்சி - 302. 

நிகரி - 28290365. 

துணை இயக்குநர்‌ (நிர்வாகம்‌) சமூக நல 
இயக்குநரகம்‌, 

சேப்பாக்கம்‌, சென்னை -5. தொ .பே.-044-28524499. 
நிகரி - 28547020. 

ஆணையரின்‌ நேர்முக உதவியாளர்‌, சமூக 
பாதுகாப்புத்‌ துறை, 

300, புரசைவாக்கம்‌ நெடுஞ்சாலை, சென்னை -10. 


தொ .பே.-044-26426421. நிகரி - 26612989. 
துணை இயக்குநர்‌, 


அனைவருக்கும்‌ கல்வி இயக்ககம்‌, சென்னை -6. 


தொ .பே.-044-28253709. 


42 


இயக்குநர்‌, ஓய்வூதிய இயக்குநரகம்‌, 
டி.எம்‌.எஸ்‌.வளாகம்‌, எண்‌.359, அண்ணா சாலை, 
தேனாம்பேட்டை, சென்னை-18. 


தொ .பே.-044-24323736. 


இணை ஆணையர்‌ (ஊர்திகள்‌) போக்குவரத்துத்‌ 
துறை, சேப்பாக்கம்‌, சென்னை -5. 


தொ .பே.-044-28583497. 


இயக்குநர்‌, நகர்‌ ஊரமைப்புத்‌ துறை, எண்‌.807, 
அண்ணா சாலை, சென்னை -2. தொ 


.பே.-044-28521495. 


பதிவாளர்‌, 
கூட்டுறவு சங்கங்களின்‌ பதிவாளர்‌ (வீட்டு வசதி), 
எண்‌.22, 4வது பிரதான சாலை, காந்தி நகர்‌, 


அடையாறு, சென்னை -20. தொ .பே.-044-24410890. 


இணை இயக்குநர்‌, சிறப்பு சிற்றூராட்சிகள்‌ 
இயக்ககம்‌, 4வது தளம்‌, குறளகம்‌, சென்னை -108. 
தொ .பே.-044-25358744. 

நீட்சி - 23. 

சிறப்பு ஆணையர்‌, ஊனமுற்றோருக்கான மாநில 
ஆணையர்‌ அலுவலகம்‌, 45/1, மாடல்‌ பள்ளித்‌ தெரு, 
ஆயிரம்‌ விளக்கு, சென்னை -6. 


தொ.பே.-044-28290740. 


இயக்குநர்‌, சமூக நல இயக்குநரகம்‌, 
சேப்பாக்கம்‌, சென்னை -5. 


தொ .பே 044-28524499. 


ஆணையர்‌, சமூக பாதுகாப்புத்‌ துறை, 300, 
புரசைவாக்கம்‌ நெடுஞ்சாலை, சென்னை -10. 


தொ. பே.-044-26425082. 


இணை இயக்குநர்‌ (1) 
அனைவருக்கும்‌ கல்வி இயக்ககம்‌, சென்னை -6. 


தொ .பே.-044-28311716. 


FreeTamilEbooks.com 


RTI 2005 GUIDE 


RTI 2005 GUIDE 


வரினைுறைத்‌ தலைமை 

எண்‌ அலுவலகத்தின்‌ பெயர்‌ பொது தகவல்‌ அலுவலர்‌ மேல்‌ முறையீடு அலுவலர்‌ 

42 ஆசிரியர்‌ தேர்வு வாரியம்‌, 4வது கூடுதல்‌ உறுப்பினர்‌, உறுப்பினர்‌ செயலர்‌, 
தளம்‌, ஈ.வெ.கி.சம்பத்‌ மாளிகை, ஆசிரியர்‌ தேர்வு வாரியம்‌, ஆசிரியர்‌ தேர்வு வாரியம்‌, 


கல்லூரி சாலை, சென்னை -6. 


43 இந்து சமய அறநிலைய ஆட்சித்‌ 
துறை, எண்‌.119, நுங்கம்பாக்கம்‌ 
நெடுஞ்சாலை, சென்னை -34. 
தொ.பே 044-28334815. 

44 ஊரக வளர்ச்சி இயக்ககம்‌, 
பனகல்‌ கட்டிடம்‌, 
சைதாப்பேட்டை, சென்னை-15. 
தொ.பே 


. 044-24323794. 


45 ஊழல்‌ தடுப்பு மற்றும்‌ 
கண்காணிப்புத்‌ துறை, 
என்‌.சி.பி. 21028, 


நீதிபதி மாளிகை, 


பி.என்‌.குமாரசாமி ராஜா சாலை, 


சென்னை -28. 
தொ.பே 
044-24612561. 

46 கல்லூரிக்‌ கல்வி இயக்ககம்‌, 
ஈ.வெ.கி.சம்பத்‌ மாளிகை 
6வது தளம்‌, கல்லூரி சாலை, 
சென்னை -6. 
தொ.பே 


044-28212090. 


47 தொடக்கக்‌ கல்வி இயக்ககம்‌, 
கல்லூரி சாலை, சென்னை -6. 
தொ.பே 
044-28271169. 

044-28267186. 

48 அரசுத்‌ தேர்வுகள்‌ இயக்ககம்‌, 
கல்லூரி சாலை, சென்னை-6. 
தொ .பே.-044-28278286. 


தொ.பே.-044-28276672 


www.Kaniyam.com 


4வது தளம்‌, ஈ.வெகி.சம்பத்‌ மாளிகை, சென்னை -6. 


தொ .பே.-044-28272455. 


இணை இயக்குநர்‌, இந்து சமய அறநிலைய 
ஆட்சித்‌ துறை, எண்‌.119, நுங்கம்பாக்கம்‌ 
நெடுஞ்சாலை, சென்னை -34. 

தொ .பே.-044-28374817. நிகரி - 28374816. 
உதவி இயக்குநர்‌ (நிர்வாகம்‌), 

ஊரக வளர்ச்சி இயக்ககம்‌, 

பனகல்‌ கட்டிடம்‌, 

சைதாப்பேட்டை, சென்னை-15 

தொ .பே-044-24321126. 

நீட்சி - 509. 

நிகரி - 24343205. 

காவல்‌ கண்காணிப்பாளர்‌, 

ஊழல்‌ தடுப்பு மற்றும்‌ கண்காணிப்புத்‌ 
துறை, 

என்‌.சி.பி. 21028, 

நீதிபதி மாளிகை, 

பி.என்‌.குமாரசாமி ராஜா சாலை, 
சென்னை -28. 

தொ .பே.-044-24954141 

இயக்குநரின்‌ நேர்முக உதவியாளர்‌ 
மற்றும்‌ கல்லூரிக்‌ கல்வி இயக்ககம்‌, 
ஈ.வெகி.சம்பத்‌ மாளிகை 

6வது தளம்‌, கல்லூரி சாலை, 

சென்னை -6. 

தொ .பே.-044-28271911. 

நிகரி - 28275094. 

துணை இயக்குநர்‌ (நிர்வாகம்‌), 
தொடக்கக்‌ கல்வி இயக்ககம்‌, 

கல்லூரி சாலை, சென்னை -6. 


நிகரி - 28217583. 


இணை இயக்குநர்‌ (பணியாளர்‌), 
அரசுத்‌ தேர்வுகள்‌ இயக்ககம்‌, 
கல்லூரி சாலை, சென்னை -6. 
தொ .பே.-044-28276672. 


. நிகரி - 28221734. 


43 


கல்லூரி சாலை, 

மாளிகை, கல்லூரி சாலை, சென்னை -6. தொ 
.பே.-044-28229688. 

ஆணையர்‌, இந்து சமய அறநிலைய ஆட்சித்‌ 
துறை, எண்‌.119, நுங்கம்பாக்கம்‌ நெடுஞ்சாலை, 
சென்னை -34. 

தொ .பே.-044-28334815. 

கூடுதல்‌ இயக்குநர்‌ (பொது), ஊரக வளர்ச்சி 
இயக்ககம்‌, 

பனகல்‌ கட்டிடம்‌, 

சைதாப்பேட்டை, சென்னை-15. 


தொ .பே.-044-24321673 


இணை இயக்குநர்‌, ஊழல்‌ தடுப்பு மற்றும்‌ 
கண்காணிப்புத்‌ துறை, 

என்‌.சி.பி. 21028, 

நீதிபதி மாளிகை, 

பி.என்‌.குமாரசாமி ராஜா சாலைசென்னை -28. 


தொ .பே.-044-24615969. 


இணை இயக்குநர்‌ (திட்டம்‌ உதவி), கல்லூரிக்‌ 
கல்வி இயக்ககம்‌, 

ஈ.வெ.கி.சம்பத்‌ மாளிகை 

6வது தளம்‌, கல்லூரி சாலை, 


சென்னை -6தொ .பே.-044-28231843. 


இயக்குநர்‌, தொடக்கக்‌ கல்வி இயக்ககம்‌, 
கல்லூரி சாலை, சென்னை -6. 


தொ .பே.-044-28271169. 


இயக்குநர்‌, அரசுத்‌ தேர்வுகள்‌ இயக்ககம்‌, கல்லூரி 


சாலை, சென்னை -6. தொ .பே.-044-28278286 


FreeTamilEbooks.com 


RTI 2005 GUIDE RTI 2005 GUIDE 


FREETAMILEBOOKS.COM 


மின்புத்தகங்களைப்‌ படிக்க உதவும்‌ கருவிகள்‌: 


மின்புத்தகங்களைப்‌ படிப்பதற்கென்றே கையிலேயே வைத்துக்‌ 
கொள்ளக்கூடிய பல கருவிகள்‌ தற்போது சந்தையில்‌ வந்துவிட்டன. &ா- 
dle, Nook, Android Tablets போன்றவை இவற்றில்‌ பெரும்பங்கு வகிக்கின்றன. 
இத்தகைய கருவிகளின்‌ மதிப்பு தற்போது 4000 முதல்‌ 6000 ரூபாய்‌ வரை 
குறைந்துள்ளன. எனவே பெரும்பான்மையான மக்கள்‌ தற்போது இதனை 
வாங்கி வருகின்றனர்‌. 

ஆங்கிலத்திலுள்ள மின்புத்தகங்கள்‌: 

ஆங்கிலத்தில்‌ லட்சக்கணக்கான மின்புத்தகங்கள்‌ தற்போது கிடைக்கப்‌ 
பெறுகின்றன. அவை PDF, EPUB, MOBI, AZW3. போன்ற வடிவங்களில்‌ 
இருப்பதால்‌, அவற்றை மேற்கூறிய கருவிகளைக்‌ கொண்டு நாம்‌ 
படித்துவிடலாம்‌. 

தமிழிலுள்ள மின்புத்தகங்கள்‌: 

தமிழில்‌ சமீபத்திய புத்தகங்களெல்லாம்‌ நமக்கு மின்புத்தகங்களாக 
கிடைக்கப்பெறுவதில்லை. ProjectMadurai.com எனும்‌ குழு தமிழில்‌ 
மின்புத்தகங்களை வெளியிடுவதற்கான ஒர்‌ உன்னத சேவையில்‌ 
ஈடுபட்டுள்ளது. இந்தக்‌ குழு இதுவரை வழங்கியுள்ள தமிழ்‌ மின்புத்தகங்கள்‌ 
அனைத்தும்‌ மாள்‌ -ல்‌ உள்ளன. ஆனால்‌ இவை மிகவும்‌ பழைய 


புத்தகங்கள்‌. 


www.Kaniyam.com 44 FreeTamilEbooks.com 


RTI 2005 GUIDE RTI 2005 GUIDE 


சமீபத்திய புத்தகங்கள்‌ ஏதும்‌ இங்கு கிடைக்கப்பெறுவதில்லை. 
சமீபத்திய புத்தகங்களை தமிழில்‌ பெறுவது எப்படி? 


அமேசான்‌ கிண்டில்‌ கருவியில்‌ தமிழ்‌ ஆதரவு தந்த பிறகு, தமிழ்‌ 
மின்னூல்கள்‌ அங்கே விற்பனைக்குக்‌ கிடைக்கின்றன. ஆனால்‌ அவற்றை 


நாம்‌ பதிவிறக்க இயலாது. வேறு யாருக்கும்‌ பகிர இயலாது. 


சமீபகாலமாக பல்வேறு எழுத்தாளர்களும்‌, பதிவர்களும்‌, சமீபத்திய 
நிகழ்வுகளைப்‌ பற்றிய விவரங்களைத்‌ தமிழில்‌ எழுதத்‌ தொடங்கியுள்ளனர்‌. 
அவை இலக்கியம்‌, விளையாட்டு, கலாச்சாரம்‌, உணவு, சினிமா, அரசியல்‌, 
புகைப்படக்கலை, வணிகம்‌ மற்றும்‌ தகவல்‌ தொழில்நுட்பம்‌ போன்ற பல்வேறு 
தலைப்புகளின்‌ கீழ்‌ அமைகின்றன. 

நாம்‌ அவற்றையெல்லாம்‌ ஒன்றாகச்‌ சேர்த்து தமிழ்‌ மின்புத்தகங்களை 
உருவாக்க உள்ளோம்‌. 

அவ்வாறு உருவாக்கப்பட்ட மின்புத்தகங்கள்‌ Creative Commons எனும்‌ 
உரிமத்தின்‌ கீழ்‌ வெளியிடப்படும்‌. இவ்வாறு வெளியிடுவதன்‌ மூலம்‌ அந்தப்‌ 
புத்தகத்தை எழுதிய மூல ஆசிரியருக்கான உரிமைகள்‌ சட்டரீதியாகப்‌ 
பாதுகாக்கப்படுகின்றன. அதே நேரத்தில்‌ அந்த மின்புத்தகங்களை யார்‌ 
வேண்டுமானாலும்‌, யாருக்கு வேண்டுமானாலும்‌, இலவசமாக வழங்கலாம்‌. 

எனவே தமிழ்‌ படிக்கும்‌ வாசகர்கள்‌ ஆயிரக்கணக்கில்‌ சமீபத்திய தமிழ்‌ 
மின்புத்தகங்களை இலவசமாகவே பெற்றுக்‌ கொள்ள முடியும்‌. 

தமிழிலிருக்கும்‌ எந்த வலைப்பதிவிலிருந்து வேண்டுமானாலும்‌ 


பதிவுகளை எடுக்கலாமா? 


www.Kaniyam.com 45 FreeTamilEbooks.com 


RTI 2005 GUIDE RTI 2005 GUIDE 


கூடாது. 


ஒவ்வொரு வலைப்பதிவும்‌ அதற்கென்றே ஒருசில அனுமதிகளைப்‌ 
பெற்றிருக்கும்‌. ஒரு வலைப்பதிவின்‌ ஆசிரியர்‌ அவரது பதிப்புகளை “யார்‌ 
வேண்டுமானாலும்‌ பயன்படுத்தலாம்‌” என்று குறிப்பிட்டிருந்தால்‌ மட்டுமே 
அதனை நாம்‌ பயன்படுத்த முடியும்‌. 

அதாவது “Creative Commons” எனும்‌ உரிமத்தின்‌ கீழ்‌ வரும்‌ பதிப்புகளை 
மட்டுமே நாம்‌ பயன்படுத்த முடியும்‌. 

அப்படி இல்லாமல்‌ “&॥ Rights Reserved" எனும்‌ உரிமத்தின்‌ கீழ்‌ இருக்கும்‌ 
பதிப்புகளை நம்மால்‌ பயன்படுத்த முடியாது. 

வேண்டுமானால்‌ “Al  Righs Reserved" என்று விளங்கும்‌ 
வலைப்பதிவுகளைக்‌ கொண்டிருக்கும்‌ ஆசிரியருக்கு அவரது பதிப்புகளை 
“Creative Commons" உரிமத்தின்‌ கீழ்‌ வெளியிடக்கோரி நாம்‌ நமது 
வேண்டுகோளைத்‌ தெரிவிக்கலாம்‌. மேலும்‌ அவரது படைப்புகள்‌ அனைத்தும்‌ 
அவருடைய பெயரின்‌ கீழே தான்‌ வெளியிடப்படும்‌ எனும்‌ உறுதியையும்‌ நாம்‌ 
அளிக்க வேண்டும்‌. 

பொதுவாக புதுப்புது பதிவுகளை உருவாக்குவோருக்கு அவர்களது 
பதிவுகள்‌ நிறைய வாசகர்களைச்‌ சென்றடைய வேண்டும்‌ என்ற 
எண்ணம்‌ இருக்கும்‌. நாம்‌ அவர்களது படைப்புகளை எடுத்து இலவச 
மின்புத்தகங்களாக வழங்குவதற்கு நமக்கு 
அவர்கள்‌ அனுமதியளித்தால்‌, உண்மையாகவே அவர்களது படைப்புகள்‌ 


பெரும்பான்மையான மக்களைச்‌ சென்றடையும்‌. வாசகர்களுக்கும்‌ நிறைய 


www.Kaniyam.com 46 FreeTamilEbooks.com 


RTI 2005 GUIDE RTI 2005 GUIDE 


புத்தகங்கள்‌ படிப்பதற்குக்‌ கிடைக்கும்‌ 

வாசகர்கள்‌ ஆசிரியர்களின்‌ வலைப்பதிவு முகவரிகளில்‌ கூட 
அவர்களுடைய படைப்புகளை தேடிக்‌ கண்டுபிடித்து படிக்கலாம்‌. 
ஆனால்‌ நாங்கள்‌ வாசகர்களின்‌ சிரமத்தைக்‌ குறைக்கும்‌ வண்ணம்‌ 
ஆசிரியர்களின்‌ சிதறிய வலைப்பதிவுகளை ஒன்றாக இணைத்து ஒரு 
முழு மின்புத்தகங்களாக உருவாக்கும்‌ வேலையைச்‌ செய்கிறோம்‌. மேலும்‌ 
அவ்வாறு உருவாக்கப்பட்ட புத்தகங்களை “மின்புத்தகங்களைப்‌ படிக்க 
உதவும்‌ கருவிகள்‌”-க்கு ஏற்ற வண்ணம்‌ வடிவமைக்கும்‌ வேலையையும்‌ 
செய்கிறோம்‌. 

FREETAMILEBOOKS.COM 

இந்த வலைத்தளத்தில்தான்‌ பின்வரும்‌ வடிவமைப்பில்‌ மின்புத்தகங்கள்‌ 
காணப்படும்‌. 

PDF for desktop, PDF for 6” devices, EPUB, AZW3, ODT 

இந்த வலைதளத்திலிருந்து யார்‌ வேண்டுமானாலும்‌ மின்புத்தகங்களை 
இலவசமாகப்‌ பதிவிறக்கம்‌(பஸா௦0) செய்து கொள்ளலாம்‌. 

அவ்வாறு பதிவிறக்கம்‌(0௦ய/௦80) செய்யப்பட்ட புத்தகங்களை யாருக்கு 
வேண்டுமானாலும்‌ இலவசமாக வழங்கலாம்‌. 

இதில்‌ நீங்கள்‌ பங்களிக்க விரும்புகிறீர்களா? 

நீங்கள்‌ செய்யவேண்டியதெல்லாம்‌ தமிழில்‌ எழுதப்பட்டிருக்கும்‌ 
வலைப்பதிவுகளிலிருந்து பதிவுகளை 


எடுத்து, அவற்றை டiஙbreOffice/MS 0114௦6 போன்ற 000௦௦6550-ல்‌ போட்டு ஓர்‌ 


www.Kaniyam.com 47 Free TamilEbooks.com 


RTI 2005 GUIDE RTI 2005 GUIDE 


எளிய மின்புத்தகமாக மாற்றி எங்களுக்கு அனுப்பவும்‌. 
அவ்வளவுதான்‌! 
மேலும்‌ சில பங்களிப்புகள்‌ பின்வருமாறு: 
1. ஒருசில பதிவர்கள்‌/எழுத்தாளர்களுக்கு அவர்களது படைப்புகளை 
“Creative Commons" உரிமத்தின்கீழ்‌ வெளியிடக்கோரி மின்னஞ்சல்‌ 
அனுப்புதல்‌ 
2. தன்னார்வலர்களால்‌ அனுப்பப்பட்ட மின்புத்தகங்களின்‌ 
உரிமைகளையும்‌ தரத்தையும்‌ பரிசோதித்தல்‌ 
3. சோதனைகள்‌ முடிந்து அனுமதி வழங்கப்பட்ட தரமான 
மின்புத்தகங்களை நமது வலைதளத்தில்‌ பதிவேற்றம்‌ செய்தல்‌ 
விருப்பமுள்ளவர்கள்‌ £ரeetamilebooksteam@gmai.com எனும்‌ முகவரிக்கு 
மின்னஞ்சல்‌ அனுப்பவும்‌. 

இந்தத்‌ திட்டத்தின்‌ மூலம்‌ பணம்‌ சம்பாதிப்பவர்கள்‌ யார்‌? 

யாருமில்லை. 

இந்த வலைத்தளம்‌ முழுக்க முழுக்க தன்னார்வலர்களால்‌ 
செயல்படுகின்ற ஒரு வலைத்தளம்‌ ஆகும்‌. இதன்‌ ஒரே நோக்கம்‌ 
என்னவெனில்‌ தமிழில்‌ நிறைய மின்புத்தகங்களை உருவாக்குவதும்‌, 
அவற்றை இலவசமாக பயனர்களுக்கு வழங்குவதுமே ஆகும்‌. 

மேலும்‌ இவ்வாறு உருவாக்கப்பட்ட மின்புத்தகங்கள்‌, 60004 reader 


ஏற்றுக்கொள்ளும்‌ வடிவமைப்பில்‌ அமையும்‌. 


www.Kaniyam.com 48 FreeTamilEbooks.com 


RTI 2005 GUIDE RTI 2005 GUIDE 


இத்திட்டத்தால்‌ பதிப்புகளை எழுதிக்கொடுக்கும்‌ ஆசிரியர்‌/பதிவருக்கு 
என்ன லாபம்‌? 

ஆசிரியர்‌/பதிவர்கள்‌ இத்திட்டத்தின்‌ மூலம்‌ எந்தவிதமான தொகையும்‌ 
பெறப்போவதில்லை. ஏனெனில்‌, அவர்கள்‌ புதிதாக இதற்கென்று எந்தஒரு 
பதிவையும்‌ எழுதித்தரப்போவதில்லை. 

ஏற்கனவே அவர்கள்‌ எழுதி வெளியிட்டிருக்கும்‌ பதிவுகளை எடுத்துத்தான்‌ 
நாம்‌ மின்புத்தகமாக வெளியிடப்போகிறோம்‌. 

அதாவது அவரவர்களின்‌ வலைதளத்தில்‌ இந்தப்‌ பதிவுகள்‌ அனைத்தும்‌ 
இலவசமாகவே கிடைக்கப்பெற்றாலும்‌, அவற்றையெல்லாம்‌ ஒன்றாகத்‌ 
தொகுத்து 60௦0 16806௭ போன்ற கருவிகளில்‌ படிக்கும்‌ விதத்தில்‌ மாற்றித்‌ 
தரும்‌ வேலையை இந்தத்‌ திட்டம்‌ செய்கிறது. 

தற்போது மக்கள்‌ பெரிய அளவில்‌ fle மற்றும்‌ 60௦௦ 169085 போன்ற 
கருவிகளை நாடிச்‌ செல்வதால்‌ அவர்களை நெருங்குவதற்கு இது ஒரு நல்ல 
வாய்ப்பாக அமையும்‌. 

நகல்‌ எடுப்பதை அனுமதிக்கும்‌ வலைதளங்கள்‌ ஏதேனும்‌ தமிழில்‌ 
உள்ளதா? 

உள்ளது. 

பின்வரும்‌ தமிழில்‌ உள்ள வலைதளங்கள்‌ நகல்‌ எடுப்பதினை 
அனுமதிக்கின்றன. 


1. http://www.vinavu.com 


www.Kaniyam.com 49 FreeTamilEbooks.com 


RTI 2005 GUIDE RTI 2005 GUIDE 


2. http://www.badriseshadri.in 
3. http://maattru.com 
4. http://kaniyam.com 
5. http://blog.ravidreams.net 
எவ்வாறு ஒர்‌ எழுத்தாளரிடம்‌ CREATIVE COMMONS உரிமத்தின்‌ கீழ்‌ அவரது 
படைப்புகளை வெளியிடுமாறு கூறுவது? 
இதற்கு பின்வருமாறு ஒரு மின்னஞ்சலை அனுப்ப வேண்டும்‌. 
“துவக்கம்‌: 
உங்களது வலைத்தளம்‌ அருமை [வலைதளத்தின்‌ பெயர்‌]. 
தற்போது படிப்பதற்கு உபயோகப்படும்‌ கருவிகளாக MK௦ஸies மற்றும்‌ 
பல்வேறு கையிருப்புக்‌ கருவிகளின்‌ எண்ணிக்கை அதிகரித்து வந்துள்ளது. 
இந்நிலையில்‌ நாங்கள்‌ http://www.FreeTamilEbooks.com எனும்‌ 
வலைகளத்தில்‌, பல்வேறு தமிழ்‌ மின்புத்தகங்களை வெவ்வேறு துறைகளின்‌ 
கீழ்‌ சேகரிப்பதற்கான ஒரு புதிய திட்டத்தில்‌ ஈடுபட்டுள்ளோம்‌. 
இங்கு சேகரிக்கப்படும்‌ மின்புத்தகங்கள்‌ பல்வேறு கணிணிக்‌ 
கருவிகளான Desktop,ebook readers like kindl, Nook, Mobiles, tablets with android, 
௦5 போன்றவற்றில்‌ படிக்கும்‌ வண்ணம்‌ அமையும்‌. அதாவது இத்தகைய 
கருவிகள்‌ 5பறற௦ா செய்யும்‌ ௦0, ஓப்‌, ஐப்‌, ௮ போன்ற வடிவமைப்பில்‌ 
புத்தகங்கள்‌ அமையும்‌. 
இதற்காக நாங்கள்‌ உங்களது வலைதளத்திலிருந்து பதிவுகளை பெற 


www.Kaniyam.com 50 FreeTamilEbooks.com 


RTI 2005 GUIDE RTI 2005 GUIDE 


விரும்புகிறோம்‌. இதன்‌ மூலம்‌ உங்களது பதிவுகள்‌ உலகளவில்‌ இருக்கும்‌ 
வாசகர்களின்‌ கருவிகளை நேரடியாகச்‌ சென்றடையும்‌. 

எனவே உங்களது வலைகளத்திலிருந்து பதிவுகளை பிரதியெடுப்பதற்கும்‌ 
அவற்றை மின்புத்தகங்களாக மாற்றுவதற்கும்‌ உங்களது அனுமதியை 
வேண்டுகிறோம்‌. 


இவ்வாறு உருவாக்கப்பட்ட மின்புத்தகங்களில்‌ கண்டிப்பாக ஆசிரியராக 
உங்களின்‌ பெயரும்‌ மற்றும்‌ உங்களது வலைதள முகவரியும்‌ இடம்பெறும்‌. 
மேலும்‌ இவை “Creative Commons" உரிமத்தின்‌ கீழ்‌ மட்டும்தான்‌ 


வெளியிடப்படும்‌ எனும்‌ உறுதியையும்‌ அளிக்கிறோம்‌. 
http://creativecommons.org/licenses/ 
நீங்கள்‌ எங்களை பின்வரும்‌ முகவரிகளில்‌ தொடர்பு கொள்ளலாம்‌. 


e-mail : FREETAMILEBOOKSTEAM@GMAIL.COM 


FB : https://www.facebook.com/FreeTamilEbooks 


G plus: https://plus.google.com/communities/108817760492177970948 


நன்றி. 
</முடிவு> 


மேற்கூறியவாறு ஒரு மின்னஞ்சலை உங்களுக்குத்‌ தெரிந்த அனைத்து 
எழுத்தாளர்களுக்கும்‌ அனுப்பி அவர்களிடமிருந்து அனுமதியைப்‌ பெறுங்கள்‌. 


முடிந்தால்‌ அவர்களையும்‌ “Creative Commons License’-» அவர்களுடைய 


www.Kaniyam.com 51 FreeTamilEbooks.com 


RTI 2005 GUIDE RTI 2005 GUIDE 


வலைதளத்தில்‌ பயன்படுத்தச்‌ சொல்லுங்கள்‌. 

கடைசியாக அவர்கள்‌ உங்களுக்கு அனுமதி அளித்து அனுப்பியிருக்கும்‌ 
மின்னஞ்சலைFREETAMILEBOOKSTEAM@GMAIL.COM எனும்‌ முகவரிக்கு 
அனுப்பி வையுங்கள்‌. 

ஓர்‌ எழுத்தாளர்‌ உங்களது உங்களது வேண்டுகோளை மறுக்கும்‌ 
பட்சத்தில்‌ என்ன செய்வது? 

அவர்களையும்‌ அவர்களது படைப்புகளையும்‌ அப்படியே விட்டுவிட 
வேண்டும்‌. 

ஒருசிலருக்கு அவர்களுடைய சொந்த முயற்சியில்‌ மின்புத்தகம்‌ 
தயாரிக்கும்‌ எண்ணம்கூட இருக்கும்‌. ஆகவே அவர்களை நாம்‌ மீண்டும்‌ 
மீண்டும்‌ தொந்தரவு செய்யக்‌ கூடாது. 

அவர்களை அப்படியே விட்டுவிட்டு அடுத்தடுத்த எழுத்தாளர்களை 
நோக்கி நமது முயற்சியைத்‌ தொடர வேண்டும்‌. 


மின்புத்தகங்கள்‌ எவ்வாறு அமைய வேண்டும்‌? 


ஒவ்வொருவரது வலைத்தளத்திலும்‌ குறைந்தபட்சம்‌ நூற்றுக்கணக்கில்‌ 
பதிவுகள்‌ காணப்படும்‌. அவை  வகைப்படுத்தப்பட்டோ அல்லது 
வகைப்படுத்தப்‌ படாமலோ இருக்கும்‌. 

நாம்‌ அவற்றையெல்லாம்‌ ஒன்றாகத்‌ திரட்டி ஒரு 
பொதுவான தலைப்பின்கீழ்‌ வகைப்படுத்தி மின்புத்தகங்களாகத்‌ 


www.Kaniyam.com 52 FreeTamilEbooks.com 


RTI 2005 GUIDE RTI 2005 GUIDE 


தயாரிக்கலாம்‌. அவ்வாறு வகைப்படுத்தப்படும்‌ மின்புத்தகங்களை பகுதி- 


| பகுதி-॥ என்றும்‌ கூட தனித்தனியே பிரித்துக்‌ கொடுக்கலாம்‌. 
தவிர்க்க வேண்டியவைகள்‌ யாவை? 


இனம்‌, பாலியல்‌ மற்றும்‌ வன்முறை போன்றவற்றைத்‌ தூண்டும்‌ 


வகையான பதிவுகள்‌ தவிர்க்கப்பட வேண்டும்‌. 

எங்களைத்‌ தொடர்பு கொள்வது எப்படி? 

நீங்கள்‌ பின்வரும்‌ முகவரிகளில்‌ எங்களைத்‌ தொடர்பு கொள்ளலாம்‌. 
ப்‌ EMAIL : FREETAMILEBOOKSTEAM@GMAIL.COM 


[ Facebook: https://www.facebook.com/FreeTamilEbooks 


[ந Google Plus: https://plus.google.com/communities/108817760492177970948 
இத்திட்டத்தில்‌ ஈடுபட்டுள்ளவர்கள்‌ யார்‌? 


குழு - http://freetamilebooks.com/meet-the-team/ 


SUPPORTED BY 


கணியம்‌ அறக்கட்டளை- http://kaniyam.com/foundation 


www.Kaniyam.com 53 FreeTamilEbooks.com 


RTI 2005 GUIDE RTI 2005 GUIDE 


கணியம்‌ அறக்கட்டளை 


எய்‌ 


இகம்‌ 
அறக்கட்டளை 


தொலை நோக்கு - Vision 

தமிழ்‌ மொழி மற்றும்‌ இனக்குழுக்கள்‌ சார்ந்த மெய்நிகர்வளங்கள்‌, 
கருவிகள்‌ மற்றும்‌ அறிவுத்தொகுதிகள்‌, அனைவருக்கும்‌ கட்டற்ற 
அணுக்கத்தில்‌ கிடைக்கும்‌ சூழல்‌ 

பணி இலக்கு - Mission 

அறிவியல்‌ மற்றும்‌ சமூகப்‌ பொருளாதார வளர்ச்சிக்கு ஒப்ப, தமிழ்‌ 
மொழியின்‌ பயன்பாடு வளர்வதை உறுதிப்படுத்துவதும்‌, அனைத்து அறிவுத்‌ 


தொகுதிகளும்‌, வளங்களும்‌ கட்டற்ற அணுக்கத்தில்‌ அனைவருக்கும்‌ 


கிடைக்கச்செய்தலும்‌. 


தற்போதைய செயல்கள்‌ 
ப கணியம்‌ மின்னிதழ்‌ - ॥ர£ற://kaாlyam.com/ 
ப கிரியேட்டிவ்‌ காமன்சு உரிமையில்‌ இலவச தமிழ்‌ மின்னூல்கள்‌ - htற://Fr 


www.Kaniyam.com 54 FreeTamilEbooks.com 


RTI 2005 GUIDE RTI 2005 GUIDE 


eeTamilEbooks.com 


கட்டற்ற மென்பொருட்கள்‌ 
ப உரை ஒலி மாற்றி - Text to Speech 
ப எழுத்துணரி - Optical Character Recognition 
ப விக்கிமூலத்துக்கான எழுத்துணரி 
ப்‌ மின்னூல்கள்‌ கிண்டில்‌ கருவிக்கு அனுப்புதல்‌ - 580021801௦ 
ப விக்கிப்பீடியாவிற்கான சிறு கருவிகள்‌ 
ப மின்னூல்கள்‌ உருவாக்கும்‌ கருவி 
ப உரை ஒலி மாற்றி - இணைய செயலி 
ப சங்க இலக்கியம்‌ - ஆன்டிராய்டு செயலி 


FreeTamilEbooks - ஆன்டிராய்டு செயலி 


FreeTamilEbooks - ஐஒஎஸ்‌ செயலி 


ப WikisourceEbooksReportஇந்திய மொழிகளுக்ககான விக்கிமூலம்‌ 


மின்னூல்கள்‌ பதிவிறக்கப்‌ பட்டியல்‌ 


ப 


FreeTamilEbooks.com - Download counter மின்னூல்கள்‌ பதிவிறக்கப்‌ 


பட்டியல்‌ 


அடுத்த திட்டங்கள்‌/மென்பொருட்கள்‌ 


www.Kaniyam.com 55 FreeTamilEbooks.com 


RTI 2005 GUIDE RTI 2005 GUIDE 


பு 


ப 


ப 


விக்கி மூலத்தில்‌ உள்ள மின்னூல்களை பகுதிநேர/முழு நேரப்‌ 
பணியாளர்கள்‌ மூலம்‌ விரைந்து பிழை திருத்துதல்‌ 


முழு நேர நிரலரை பணியமர்த்தி பல்வேறு கட்டற்ற மென்பொருட்கள்‌ 


உருவாக்குதல்‌ 
தமிழ்‌ வட்‌ க்கான பயிற்சிப்‌ பட்டறைகள்‌ நடத்துதல்‌ 


கணியம்‌ வாசகர்‌ வட்டம்‌ உருவாக்குதல்‌ 


ப கட்டற்ற மென்பொருட்கள்‌, கிரியேட்டிவ்‌ காமன்சு உரிமையில்‌ 


வளங்களை உருவாக்குபவர்களைக்‌ கண்டறிந்து ஊக்குவித்தல்‌ 
கணியம்‌ இதழில்‌ அதிக பங்களிப்பாளர்களை உருவாக்குதல்‌, பயிற்சி 
அளித்தல்‌ 

மின்னூலாக்கத்துக்கு ஒரு இணையதள செயலி 

எழுத்துணரிக்கு ஒரு இணையதள செயலி 

தமிழ்‌ ஒலியோடைகள்‌ உருவாக்கி வெளியிடுதல்‌ 


http://OpenStreetMap.org ல்‌ உள்ள இடம்‌, தெரு, ஊர்‌ பெயர்களை 


தமிழாக்கம்‌ செய்தல்‌ 
தமிழ்நாடு முழுவதையும்‌ ஈtழ://OpenStreetMap.org ல்‌ வரைதல்‌ 
குழந்தைக்‌ கதைகளை ஒலி வடிவில்‌ வழங்குதல்‌ 


http: //Ta.wiktionary.org ஐ ஒழுங்குபடுத்தி &5 க்கு தோதாக மாற்றுதல்‌ 


www.Kaniyam.com 56 FreeTamilEbooks.com 


RTI 2005 GUIDE RTI 2005 GUIDE 


ப http://Ta.wiktionary.org க்காக ஒலிப்பதிவு செய்யும்‌ செயலி உருவாக்குதல்‌ 


ப தமிழ்‌ எழுத்துப்‌ பிழைத்திருத்தி உருவாக்குதல்‌ 


ப தமிழ்‌ வேர்ச்சொல்‌ காணும்‌ கருவி உருவாக்குதல்‌ 


ப எல்லா htp://FreeTamilEbooks.com மின்னூல்களையும்‌ gle Play Books, 
GoodReads.com ல்‌ ஏற்றுதல்‌ 
ப தமிழ்‌ தட்டச்சு கற்க இணைய செயலி உருவாக்குதல்‌ 


ப தமிழ்‌ எழுதவும்‌ படிக்கவும்‌ கற்ற இணைய செயலி உருவாக்குதல்‌ ( 


aamozish.com/Course_preface போல) 


மேற்கண்ட திட்டங்கள்‌, மென்பொருட்களை உருவாக்கி செயல்படுத்த 
உங்கள்‌ அனைவரின்‌ ஆதரவும்‌ தேவை. உங்களால்‌ எவ்வாறேனும்‌ பங்களிக்க 


இயலும்‌ எனில்‌ உங்கள்‌ விவரங்களை ௩kaniyamfoundation@gmail.com க்கு 


மின்னஞ்சல்‌ அனுப்புங்கள்‌. 

வெளிப்படைத்தன்மை 

கணியம்‌ அறக்கட்டளையின்‌ செயல்கள்‌, திட்டங்கள்‌, 
மென்பொருட்கள்‌ யாவும்‌ அனைவருக்கும்‌ பொதுவானதாகவும்‌, 


100%  வெளிப்படைத்தன்மையுடனும்‌ இருக்கும்‌.இந்த இணைப்பில்‌ 
செயல்களையும்‌, இந்த இணைப்பில்‌ மாத அறிக்கை, வரவு செலவு 


விவரங்களுடனும்‌ காணலாம்‌. 


www.Kaniyam.com 57 FreeTamilEbooks.com 


RTI 2005 GUIDE RTI 2005 GUIDE 


கணியம்‌ அறக்கட்டளையில்‌ உருவாக்கப்படும்‌ மென்பொருட்கள்‌ யாவும்‌ 
கட்டற்ற மென்பொருட்களாக மூல நிரலுடன்‌, GNU GPL, Apache, BSD, MIT, 
Mozilla ஆகிய உரிமைகளில்‌ ஒன்றாக வெளியிடப்படும்‌. உருவாக்கப்படும்‌ பிற 
வளங்கள்‌, புகைப்படங்கள்‌, ஒலிக்கோப்புகள்‌, காணொளிகள்‌, மின்னூல்கள்‌, 
கட்டுரைகள்‌ யாவும்‌ யாவரும்‌ பகிரும்‌, பயன்படுத்தும்‌ வகையில்‌ கிரியேட்டிவ்‌ 


காமன்சு உரிமையில்‌ இருக்கும்‌. 


www.Kaniyam.com 58 Free TamilEbooks.com 


RTI 2005 GUIDE RTI 2005 GUIDE 


நன்கொடை 


உங்கள்‌ நன்கொடைகள்‌ தமிழுக்கான கட்டற்ற வளங்களை உருவாக்கும்‌ 


செயல்களை சிறந்த வகையில்‌ விரைந்து செய்ய ஊக்குவிக்கும்‌. 


பின்வரும்‌ வங்கிக்‌ கணக்கில்‌ உங்கள்‌ நன்கொடைகளை அனுப்பி, உடனே 


விவரங்களை kaniyamfoundation@gmail.com க்கு மின்னஞ்சல்‌ அனுப்புங்கள்‌. 
Kaniyam Foundation 
Account Number : 606 1010 100 502 79 
Union Bank Of India 
West Tambaram, Chennai 
IFSC - UBINO560618 


Account Type : Current Account 


பு செயலிகளுக்கான ௫R Code 


www.Kaniyam.com 59 FreeTamilEbooks.com 


RTI 2005 GUIDE RTI 2005 GUIDE 


L/r1P 


BHIM UPI Payments Accepted at 
Kaniyam Foundation 


Account Number : 606101010050279, IFSC Code: UBINO560618 


Scan and Pay using any UPI supported Apps 


குறிப்பு: சில பத! செயலிகளில்‌ இந்த ரு 606 வேலை செய்யாமல்‌ 


போகலாம்‌. அச்சமயம்‌ மேலே உள்ள வங்கிக்‌ கணக்கு எண்‌, [FSC code ஐ 


பயன்படுத்தவும்‌. 


www.Kaniyam.com 60 FreeTamilEbooks.com 


RTI 2005 GUIDE RTI 2005 GUIDE 


Note: Sometimes UPI does not work properly, in that case kindly use Account number 


and IFSC code for internet banking. 


www.Kaniyam.com 61 FreeTamilEbooks.com 


